ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 
சங்கராச்சாரிய ஸ்வாமிகளின்‌ 


்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ee 


பக 2 
முதற்பதிப்பு: டிசம்பர்‌, 1998. 
பின்‌ அட்டை ஓவியம்‌. சில்பி 


பட்டது. 

ஆனத்த Seca, ன வை வை அவை 
757, அண்ணா. சாலை, Sep Saat, 3 
சென்ணை-600 002. .. eae 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“தெய்வத்தின்‌ குரல்‌” (வானதி பதிப்பகம்‌) நான்காம்‌. பகுதியிலிருந்து தொகுக்கப்‌ 
i ்‌ 1 


& 


ஸொத்துப்‌ பரிபாலன 


அனுபவம்‌ அவசியம்‌! 


இப்படி ஊர்‌ நிர்வாஹ ஸபைக்காரர்களுக்கு ஸொத்தினால்‌ 
தகுதி ஏற்படுத்தியிருப்பதற்கு இன்னொரு காரணமும்‌ இருக்‌ 
கிறது. இவர்கள்‌ பொதுச்சொத்துக்களைப்‌ பராமரிக்கவும்‌, 
வகையறிந்து செலவழிக்கவும்‌, முறைப்படிக்‌ கணக்கு வைத்துக்‌ 
கொள்ளவும்‌ அறிந்திருக்க வேண்டுமல்லவா? எனவேதான்‌ 
ஸொந்தச்‌ சொத்தின்‌ பரிபாலனத்தில்‌ இவர்களுக்கு அனுபவம்‌ 
இருந்தால்‌ நல்லது என்று இப்படி ஷரத்துச்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
திடீரென்று ஸொந்தமாக ஒரு ஸொத்தைப்‌ பெற்றவன்‌ அதைத்‌ 
“தாம்‌ தூம்‌' என்று செலவு செய்யும்‌ வாய்ப்பு எப்படி 
அதிகமோ, அப்படியே ஸொத்தில்லாதவனிடம்‌ ஊர்ப்‌ 
பொதுச்‌ சொத்தின்‌ நிர்வாஹத்தைத்‌ தந்தாலும்‌ “தாம்‌ தூம்‌' 
தர்பார்‌ நடத்தக்‌ கூடும்‌. அல்லது இன்னொரு “எக்ஸ்ட்ரீ' மாக 
ரொம்பவும்‌ யோசனை பண்ணிப்‌ பண்ணி ரொம்பவும்‌ 
.சுஷ்கமாகவே பட்டுவாடா பண்ணி, “பப்ளிக்‌ வெல்‌ஃபேர்‌' 
(பொது நலப்பணி) அதற்குரிய ஜரூருடன்‌ நடக்கவிடாமல்‌ 
செய்துவிடுவான்‌. இதனாலெல்லாந்தான்‌ ஸொத்துடைமை ஒரு 
க்வாலிஃபிகேஷனாக வைக்கப்பட்டது. 


“வரி கட்டும்‌ ஸொத்தின்‌ பரிபாலனத்தில்‌ ஒருத்தனுக்கு 
உள்ள அக்கறை, அபிமானம்‌, சிக்கனம்‌ முதலியன வரி கட்டாத 
ஸொத்து விஷயமாக இருக்காது; எனவே இப்படிப்பட்ட 
வனிடம்‌ ஊர்ஸொத்தை ஒப்படைக்கப்படாது' என்பது 
போலவே இன்னொன்று; சொந்த பூமியிலே வீடு கட்டிக்‌ 
கொள்ளாமல்‌ ஏதோ புறம்போக்கை வளைத்துப்‌ போட்டு ' 

3 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தன்னுடையதாய்‌ ஜீர்ணம்‌ செய்துகொண்டு அதிலே வீடு 
கட்டிக்கொண்டவனென்றால்‌, இப்படி வளைத்துப்‌ போட்டு 
ஏப்பம்‌ விடுகிற ஸமாசாரத்தை நாளைக்கு ஸபையின்‌ வ்யவ 
ஹாரத்திலும்‌ அவன்‌ மேற்கொள்ளக்கூடும்‌. அதனால்தான்‌ 
கிராம சபைக்கு மெம்பராகிறவன்‌ 'தன்மனையிலே அகமெடுத்‌ 
துக்‌ கொண்டிருப்பவ'னாக இருக்க வேண்டுமென்று விதி 
செய்திறாக்கிறார்கள்‌. பொது வ்யவஹாரத்தின்‌ சுத்திக்காக 
இப்படியெல்லாம்‌ தர்மவேலி போட்டிருப்பதை ஜனநாயகம்‌ 
என்ற மயக்கத்தில்‌ கண்டனம்‌ செய்வதும்‌, அவிழ்த்து விடுவதும்‌ 
ஜன ஸமூஹத்துக்குச்‌ செய்கிற அபகாரமாகவே முடியும்‌. 


அடுத்தபடியாக வயஸாத்‌ தகுதி. போனால்‌ போகிறதென்று 
இதற்குமட்டும்‌ நம்‌ ஜனநாயகக்‌ குடியரசிலும்‌ ஒரு 8ழ்‌ வரம்பு, 
இருபத்தைந்தோ முப்பதோ எதுவோ ஒன்று வைத்துவிட்டு 
மேல்‌ வரம்பு இல்லாமல்‌ விட்டிருக்கிறார்கள்‌. 'இளம்‌ தலை 
Yop’, வருங்கால வாரிசு” என்றெல்லாம்‌ பெயரைக்‌ 
கொடுத்து அனுபவமில்லாத சிறுவர்களையும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கட்சிகளுக்குள்‌ இழுத்துக்கொள்ளும்‌ போக்கு தற்போது 
உண்டாகி இருக்கிறது. இவர்களுடைய ஆதரவைப்‌ பெறுவதற் 
காகக்‌ Bip வரம்பை இன்னம்‌ ஒழே கொண்டுபோனாலும்‌ 
போகலாம்‌. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைப்‌ போலவே தேர்ந்‌ 
தெடுக்கப்படுபவர்களான “வோட்டா்‌' (வாக்காளர்‌)களுக்கும்‌ 
வைக்கப்பட்டுள்ள ஒரே தகுதி கீழ்வரம்பு வயஸாதான்‌. 
இருபத்தொன்றில்‌ “மேஜர்‌” என்பதைப்‌ பதினெட்டாக: மாற்றி, 
அப்போதே வோட்டுரிமை தந்து வோட்டர்‌ ஆக்கிவிட 
வேண்டுமென்று இப்போது ஒரு பேச்சு இருப்பதாகத்‌ 
தெரிகிறது. 


தற்காலக்‌ 'கண்டதே காட்‌9ிக்‌ கோலத்தில்‌, வாழ்க்கையில்‌ 
அடிபட்டு, கஷ்ட - ஸுகங்ளை அலசிப்‌ பார்த்துப்‌ புரிந்து 
கொள்ளும்‌ அனுபவ ஞானம்‌, சென்றுபோன தலைமுறை 
யினரையும்விட புதுத்‌ தலைமுறையினருக்கு “லேட்டாகத்தான்‌ 
உண்டாவதாகத்‌ தெரிறெது. 


I 'மடத்துக்குள்ளே . முட்டாக்குப்‌ போட்டு உட்கார்த்தி 
வைத்திருக்கிற உனக்கு அதைப்‌ பற்றி என்ன தெரியும்‌? அந்த 
ஸயன்ஸ்‌, இந்த ஸயன்ஸ்‌, . புதுப்புது நிர்வாஹ முறைகள்‌, 

ல்ல 4 1 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வியாபார முறைகள்‌, டெக்னாலஜிகள்‌, கலை ஆராய்ச்சிகள்‌ 
என்று நாளுக்கு நாள்‌ நாங்கள்‌ என்ன போடு போடுகிறோம்‌ 
தெரியுமா? இதனால்‌ ஜெனரல்‌ நாலட்ஜ்‌ லெவலே (பொது 
அறிவு மட்டமே) ரொம்பவும்‌ உசந்துவிட்டது. ஸ்கூல்‌ பசங்கள்‌ 
கூட யூனியன்‌, பார்லிமென்ட்‌ எல்லாம்‌ வைத்துக்‌ கொள்கிற 
அளவுக்கு எல்லாருக்கும்‌ அறிவு வெளிச்சம்‌ கொடுத்து 
விட்டோமாக்கும்‌' என்று சொல்லலாம்‌. 


இதெல்லாம்‌ உண்மையாக இருக்கலாம்‌. ஆனால்‌ இது 
அவ்வளவுமே மூளையும்‌, தற்காலிக இந்த்ரியஸ-கமும்‌ 
ஸம்பந்தப்பட்ட விஷயம்தான்‌. "வாழ்க்கை என்ன? எதனால்‌ 
அது ஸாரப்படும்‌?' என்பதைப்‌ புரிந்துகொள்ள வைக்க இவை 
ஒன்றும்‌ உதவவில்லை. அதோடு இல்லை. நேர்மாறாக, இந்தக்‌ 
கண்டுபிடிப்புகளின்‌ ஜ்வலிப்பில்‌ உண்டான ஜீகா-னால்‌ (கண்‌ 
கூசலினால்‌) வாழ்க்கையை உள்ளபடிப்‌ புரிந்து கொள்வதில்‌ 
ஜனங்கள்‌ முன்னைவிடப்‌ பின்னேதான்‌ போய்‌, அனுபவத்தில்‌ 
குறைந்தவர்களாக ஆகிவருகிறார்கள்‌. என்னை மடத்துக்‌ 
குள்ளே முட்டாக்குப்‌ போட்டு உட்கார்த்தி வைத்திருந்தாலும்‌ 
பலதரப்பட்ட ஜனங்களும்‌ இங்கே வந்து குறைகளைச்‌ 
சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌ அல்லவா? இவர்களுடைய பலவித 
மான ப்ரார்த்தனைகளைக்‌ கேட்கிறபோது, ப்ரச்னைகள்‌ என்று 
நினைத்துக்‌ கொண்டு இவர்கள்‌ ஒப்பித்துவிட்டுப்‌ போகிற 
வற்றைப்‌ பார்க்கிறபோது, போன தலைமுறையைவிட 
இப்போது எப்படி ஜனங்கள்‌ உலகத்தைப்‌ புரிந்து கொள்ளும்‌ 
அனுபவஞானத்தில்‌ பின்னே போய்க்‌ கொண்டிருக்கிறார்‌ 
களென்று நன்றாகத்‌ தெரிகிறது. அனேக ஸந்தர்ப்பங்களில்‌, 
“என்ன இத்தனை வயஸானவர்‌ இப்படி உலகத்தை, வாழ்க்கை 
யைப்‌ புரிந்துகொள்ளாதவராக இந்த மாதிரிக்‌ கேட்கிறாரே? 
நாற்பது வருஷம்‌ முந்தி நாம்‌ பட்டத்துக்கு வந்த நாளாகர்‌ 
ப்ரார்த்தனைகள்‌ - லெளகிக விஷயமாகவுந்தான்‌ - நிறையக்‌ 
கேட்டே வந்திருக்கிறோம்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ காலத்தில்‌ இந்த 
மாதிரி வயஸாக்‌ கட்டத்திலிருந்தவர்கள்‌ கேட்டிருப்பார்களா?” 
என்று நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌. இந்த நிலையில்‌ வோட்டர்‌ 
கள்‌, அபேக்ஷகர்கள்‌ ஆகியோருடைய ஏஜ்‌-லிமிட்டை மேலும்‌ 
TTT 

* இது ஏறக்குறைய ஐம்பதாண்டுக்கு முன்‌ ஸ்ரீ சரணர்‌ அருளியது. 
அவரது வாக்கு தற்போது மேலும்‌ உறுதிப்பட்டு த்வனிக்றெது.. ம 

5 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


oats il 


குறைப்பது யதார்த்தத்துக்குப்‌ பொருந்தாததாகவே படுகிறது. 


பொது விஷயங்களில்‌ ஆலோசனை செய்து முடிவு எடுக்க 
வேண்டுமானால்‌ அதற்கு உலக ஞானமும்‌ வாழ்க்கை 
அனுபவமும்‌ இருக்க வேண்டும்‌. நன்றாக அடிபட்டு இவற்றை 
அறிவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வயஸு முதிர்ச்சி தேவைப்‌ 
படுகிறது. இவ்விஷயத்தைத்‌ தீர்க்கமாக அலசிப்‌ பார்த்துத்தான்‌ 
அக்காலத்தில்‌ ஆயிரம்‌ வருஷத்துக்கு முந்தி, முதல்‌ கல்வெட்டுப்‌ 
படி அபேக்ஷகருக்கு முப்பது வயஸு என்று Sip வரம்பு 
கட்டினவர்கள்‌, அப்புறம்‌ இரண்டு வருஷம்‌ மேலும்‌ நடைமுறை 
களைப்‌ பார்த்துப்‌ புனராலோசனை செய்ததில்‌ அதுகூடப்‌ 
போதாது என்று இரண்டாம்‌ கல்வெட்டுப்படி. முப்பத்தைந்து 
என்று. உயர்த்தியிருக்கிறார்கள்‌. இப்போது பச்சைக்‌ குழந்தை 
களைக்கூடத்‌ தங்கள்‌ தங்களுக்கு ஸாதகமாகப்‌ பாலிடிக்ஸில்‌ 
இழுத்துக்கொள்ள வேண்டுமென்பதே ஒவ்வொரு கட்சியின்‌ 
தலைவர்கள்‌ எனப்பட்டவர்களுக்கும்‌ அடிப்படை எண்ணமாக 
இருப்பதால்‌ தற்போது செய்கிற புனராலோசனைகளோ 
வயளைக்‌ குறைப்பதில்தான்‌ நோக்கமாயிருக்கின்றன! 


தற்போது வயஸுக்கு மேல்‌ வரம்பே 
அப்போதோ இயற்கையைக்‌ கவனித்து 
விதி செய்திருக்கிறார்கள்‌. குறிப்பிட்ட ஒரு வயஸுக்குமேல்‌ 
போய்விட்டா , வருத்தாப்யத்தில்‌ ஓய்ச்சல்‌ வந்துவிடுகிறது. 
ஞாபக மறதி ஏற்படுகிறது. இம்மாதிரித்‌ தளர்ந்து உடம்பிலும்‌ 
உள்ளத்திலும்‌ ஆடிப்போவதை 'ஸெனிலிடி' என்கிறார்கள்‌. 
வியாதிகளும்‌ அப்போது அதிகம்‌ பிடுங்கி எடுக்கின்றன. 
இவற்றோடு பழங்காலத்தில்‌ வந்த சாஸ்த்ர அப்யாஸங்களி 
னால்‌ விவேக. வைராக்யாதிகளில்‌ புத்தி அதிகம்‌ போகத்‌ 
தொடங்கியிருக்கும்‌. அதனால்‌ எதிலும்‌ ரொம்பப்‌ பட்டுக்‌ 
த்‌ தப்புத்‌ தண்டா நடந்தால்கூட, “என்னமோ 
ஜி ஈம்‌ ஈச்வர லீலை' என்று விட்டுவிடும்‌ மனோபாவம்‌ 

தான்றியிருக்கும்‌. பொது நிர்வாஹத்தில்‌ இப்படிப்பட்ட 
மன்பிபான்மை கூடாததாயிற்றே! நல்ல உணர்ச்சி வேகமும்‌ 
கண்டிப்பும்‌ கார்யச்‌ சுறுசுறுப்பும்‌ இருக்க வேண்டுமே! 
அதனாலதான்‌ வயஸுக்கு . “லோயர்‌ லிமிட்‌'டோடு "அப்பர்‌ 
லிமிட்‌'டும்‌ விதித்திருக்கிறது. — 

இ 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இல்லை. ஆனாலும்‌ 
இவ்விஷயமாகவும்‌ 


௩) 


முதலில்‌ அறுபது என்று நிர்ணயித்திருக்கிறார்கள்‌. அப்புறம்‌ 
இன்னம்‌ ஆழமாகச்‌ சிந்தனையைச்‌ செலுத்தி, இரண்டு வருஷம்‌ 
நடைமுறையையும்‌ பார்த்ததில்‌ எழுபது என்று உயர்த்தியிருக்கி 
றார்கள்‌. அறுபதுக்கு மேலே ரொம்ப ஓடி ஆட முடியாதே 
என்று முதலில்‌ அப்படி நிர்ணயித்திராப்பார்கள்‌ போலிருக்‌ 
Ang. அப்புறம்‌ பார்த்ததில்‌, ஓடி ஆட முடியாவிட்டாலும்‌ 
AWN ஏற ஏற எழுபதுவரைகூட அனுபவ முதிர்ச்சி நன்றாக 
வளர்ந்து பொது விஷயங்களில்‌ புத்திமதி சொல்லவும்‌, திட்டங்‌ 
கள்‌ சட்டங்கள்‌ வகுக்கவும்‌ திறமை ஜாஸ்தியாகிறது என்று 
கண்டிருக்கிறார்கள்‌. அறுபது வயஸு ஆகி ஷஷ்ட்யப்த பூர்த்தி 
பண்ணுகிறார்களே அதோடு அனேகமாக ஓடி ஆடுவது 
குறைய ஆரம்பிக்கிறது. அதனால்தான்‌ முதலில்‌ அப்போது 
“ரிடையர்மென்ட்‌ ஏஜ்‌” வந்துவிடுகிறது என்று வரம்பு வைத்தி 
ருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இப்படி ஓடி ஆடி உடம்பால்‌ வேலை 
செய்வது குறைந்த பிற்பாடுதான்‌, ஒருவேளை இதனாலேயே 
கன்ஸர்வ்‌' செய்யப்படும்‌ எனர்ஜி (சேமிக்கப்படும்‌ சக்தி) 
யாலோ என்னவோ, அறிவு நல்ல முதிர்ச்சியுடன்‌ ஆற்றலோடு 
செயல்படுகிறது. இப்படி ஒரு பத்து வருஷம்‌ இருந்தபின்‌ 
ஸெனிலிடி - 'வயஸான தோஷம்‌' என்கிறார்களே, அது - 
உண்டாகிறது; அல்லது புத்தி ஞான வைராக்யத்திலே போய்‌ 
விடுகிறது. அறுபது வயஸு என்று நிர்ணயம்‌ செய்தபின்‌, 
ஸபையில்‌ அங்கத்தினர்களாக இல்லாமல்‌ அந்த வயஸாக்கு 
மேலேபோன ஊர்ப்‌ பெரியவர்கள்‌, ஸபை மூலமாக இல்லா 
விட்டாலும்‌ தனிப்பட ஊர்‌ நலனுக்கான நல்ல யோசனைகள்‌ 
தரமுடிவதைக்‌ கவனித்திருப்பார்கள்‌ போலிருக்கிறது. அதனால்‌, 
“அதிகம்‌ ஒடியாடிச்‌ செய்ய வேண்டியதைச்‌ செய்ய முடியா 
விட்டாலும்‌ பரவாயில்லை; executive wing-or அதிகாரிகள்‌, 
சிப்பந்திகள்‌ அதற்கென்று இருக்கிறார்கள்‌. ஸபைக்காரர்கள்‌ 
உட்கார்ந்த இடத்திலேயே ஆறஅமர (“அமர்‌ என்றாலே 
“உட்கார்ந்து தானே?) யோசித்துச்‌ சட்ட திட்டங்கள்‌ 
போடுபவர்களாகவும்‌, அவ்வப்போது மட்டும்‌ ஊரைச்‌ சுற்றிக்‌ 
கார்யங்களை இன்ஸ்பெக்ட்‌ பண்ணச்‌ சக்தியுடையவர்களாக 
வும்‌ இருந்தால்‌ போதும்‌' என்று புனராலோசனை செய்து, 
இரண்டு வருஷத்துக்கு அப்புறம்‌ அறுபதை எழுபது என்று 


.. “அமென்ட்‌' செய்திருக்கிறார்கள்‌ போலிருக்கிறது. 


நடுத்தர வயஸான முப்பத்தைந்திலிருந்தே ஸபை அங்கத்தி 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


Gp” 


par ON 


னராகலாமாயினும்‌ பொதுவாகச்‌ சோமர்‌ காலத்துக்கும்‌ 
முன்னாலிருந்து ஐம்பது வயஸாக்கு மேலே. போய்‌ ரதத 
கள்‌ என்று குறிப்பிடும்படியாக இருந்தவர்களின்‌ யோசனை 
தான்‌ அனுபவ கனம்‌ வாய்ந்தது என்பதாக அதிகம்‌ மதிக்கப்‌ 
பட்டு வந்திருக்கிறது. ‘Elders’ என்று மேல்‌ நாட்டில்கூட 
a மதிப்புத்‌ தருகிறார்கள்‌ அல்லவா? ஸபா ணத க. 
சால்லும்‌ ஒரு பழைய ச்லோகத்திலே வயஸான பெரியன்‌ 
களுக்குத்தான்‌ விசேஷத்‌ தகுதி கொடுத்திருக்கிறது: 
நஸா ஸபா யத்ர ந ஸந்தி வ்ருத்தா : 
5 தே வ்ருத்தா : யே ந வதந்தி தர்மம்‌! 
நஸ்‌ தர்மோ யத்ர ந ஸத்யம்‌ அஸ்தி 
த தத ஸத்யம்‌ யத்‌ - சலேநாநுவித்தம்‌॥ 


ண்‌ தேவதா ரூபத்திலேயே சொன்னா 


த ஸா ஸபா யத்ர ந ஸந்தி வ்ருத்தா: 
எதிலே வயஸான பெரியவர்கள்‌ ' இல்லையோ அது 


: 8 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஸபையே ஆகாது” - அதாவது, வயஸான பெரியவர்கள்‌ 
அங்கம்‌ வஹிப்பதே முறையான ஸமை. 'வ்ருத்தா' என்பதை 
வயஸான பெரியவர்கள்‌ என்று சொன்னேன்‌. வயஸினாலே 
மட்டும்‌ பெரியவர்களாக இருந்துவிட்டால்‌ போதுமா? 
அவர்களை 'ஸபேயர்‌'களான வ்ருத்தர்கள்‌ என்கலாமா? 
கூடாது, கூடாது. 


& தே வ்ருத்தா: யே ந வதந்தி தர்மம்‌ 


“எவர்‌ தர்மத்தை எடுத்துச்‌ சொல்லவில்லையோ அவர்‌ 
வ்ருத்தராக மாட்டார்‌. செங்கல்லையும்‌ காரையையும்‌ 
போட்டு மண்டபம்‌ கட்டி அதிலே யுவர்களாயும்‌, மத்யம 
வயஸாக்காரா்களாகவும்‌ இருப்பவர்களை மெம்பர்களாகக்‌ 
கொண்டு விவாதங்கள்‌ நடத்திவிட்டால்‌ அதனால்‌ அது ஸபை 
ஆகிவிடாது. வ்ருத்தர்கள்‌ இருந்தால்தான்‌ அது ஸபையாகும்‌. 
அதேபோல, வயஸு எழுபது ஆச்சு. பல்லுப்‌ போச்சு, தலை 
நரைத்துவிட்டது என்றால்‌ மட்டும்‌ ஒருத்தர்‌ வ்ருத்தராகிவிட 
மாட்டார்‌. இப்படிப்பட்ட ஒரு கிழவர்‌ காரஸாரமாகப்‌ பேசுகி 
றார்‌, ரொம்ப விஷயம்‌ தெரிந்து வைத்திருக்கிறாரென்றால்கூட 
ஸபைக்குத்‌ தகுதியுடைய வ்ருத்தராக மாட்டார்‌. எத்தனை 
விஷயம்‌ தெரிந்தாலும்‌ அதெல்லாம்‌ முடிவாகக்‌ கொண்டு 
சேர்க்க வேண்டிய தர்மம்‌ தெரிந்தவரா? அந்தத்‌ தர்மத்தை 
தைர்யமாக எடுத்துச்‌ சொல்பவரா? அப்படிப்‌ பட்டவராயிருந்‌ 
தால்தான்‌ 'வருத்தர்‌' என்ற பேருக்கு உண்மையில்‌ உரியவராக 
ஸபையில்‌ அங்கம்‌ வஹிக்க யோக்யதை பெறுவார்‌! 


9 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


. முதலான மஹான்களுக்கு ௨ 


தர்ம ஒழுங்கின்‌ 


ஸத்ய அடிப்படை 


நடைமுறையில்‌ செய்துகாட்டுவதால்‌ நல்லதை விளைவிக்‌ 
கும்‌ ஒழுங்குமுறைதான்‌ தர்மம்‌ என்பது. இந்த நடைமுறைக்கு 
ஆதார தத்வமாக ஓர்‌ அடிப்படை இருக்க வேண்டும்‌. ஓர்‌ 
ஒழுங்கு என்றால்‌ அது அப்படிப்பட்ட ஒழுங்கிலே இருக்கிறது 
என்பதை உணர்த்துவதாக ஒர்‌ அடிப்படை உண்மை இருக்க 
வேண்டும்‌. £பாலங்காரம்‌ செய்யும்போது வட்டமாக, சதுர 
மாக, கோணமாகப்‌ பல வரிசைகளில்‌ தீபங்களை வைத்தால்‌ 
அந்த ஒழுங்கிலே மனஸாக்கு ஒரு நிறைவு தெரிகிறது. ஏதோ 
ஓர்‌ ஒழுங்கிலே வளைத்தும்‌ நீட்டியும்‌ கோலம்‌ போட்டிருந் 
தால்‌ அதைப்‌ பார்க்கிறபோது ஒரு ஸந்தோஷம்‌, எதுவோ 
ஒன்று ரொம்ப ஸரியாயிருக்கிறது என்ற ரஸிப்பு உண்டா 
கிறது. வட்டமோ, சதுரமோ, வளைவேோ, கோணமோ 
கொஞ்சம்‌ கோணலாக இருந்தால்‌ மனஸாுக்கு என்னமோபோல்‌ 
இருக்கிறது. எதனாலென்றால்‌ இந்த வெளி ஒழுங்குகளுக்கு 
ஆதாரமாக ஏதோ ஓர்‌ உள்ளொழுங்கான தத்வம்‌ இருக்கிறது. 
கண்ணுக்கு வெளியொழுங்கு தெரிகிற மாதிரி நம்‌ உள்ளுக்‌ 
குள்ளே, உள்ளத்துக்குள்ளே அந்த தத்வத்தைப்‌ பற்றி நமக்குத்‌ 
தெரியாமலே ஒரு ஞானம்‌ இருக்கிறது. எனவே அதற்கு இது - 
வெளியிலே ஒழுங்கு செய்திருப்பது - ஒத்துப்‌ போகிறபோது 
மனஸில்‌ நிறைவு உண்டாகிறது. 


இதே மாதிரிச்‌ சுத்தமான அந்தஃகரணமுள்ள ரிஷிகள்‌ 


ள்ளுக்குள்ளே ஸவச்சமாகத்‌ 


த்துப்போவதாக வெளியிலே 


ஸத்யத்தை எடுத்துச்‌ சொல்பவையே வேத, உபநிஷத, 
சாஸ்த்ரங்கள்‌, ஒழுங்கு மாதிரி, தர்மம்‌ மாதிரி வெளியிலே 
எத்தனை செய்தாலும்‌ அந்த ஸத்யத்துக்கு இது ஒத்துப்‌ போகா 
விட்டால்‌ இது மனநிறைவைத்‌ தராது; வாழ்க்கை நிறைவைத்‌ 
தராது; அதாவது வாழ்க்கை நிறைந்து ஈச்வர சரணாரவிந்தத்‌ 
தில்‌ நம்மைக்‌ கொண்டுவிட்டு முடிவதாக ஆகாது. 


நஸ தர்மோ யத்ர ந ஸத்யமஸ்தி 


“எதில்‌ ஸத்யமில்லையோ அது தர்மமாகாது' (ஸபாவை 
ஸா - “அவள்‌ என்று பெண்பாலில்‌ சொன்னதுபோல்‌. 
தர்மத்தை 'ஸ:' - “அவன்‌” என்று ஆண்பாலில்‌ சொல்லியிருக்‌ 
கிறது.) 


தர்மம்‌ தெரிந்த பெரியவர்கள்‌ அதற்கு ஆதாரமான ஸத்யத்‌ 
தையும்‌ அறிந்து அதன்படியே தார்மிகமான நிர்வாஹ க்ரமங்‌ 
களையும்‌,  சட்டவிதிகளையும்‌ ஒழுங்குப்படுத்தித்‌ தர 
வேண்டுமென்று ஏற்படுகிறது. ்‌ 


ஸரி, ஸத்யத்தின்‌ பாற்பட்ட தர்மத்தை அறிந்த வயதானவர்‌ 
கள்‌ - உபநிஷத்‌ ஞானத்தால்‌ ஸத்யத்தையும்‌, தர்ம சாஸ்த்ர 
ஞானத்தால்‌ தர்மத்தையும்‌ அறிந்த வ்ருத்தர்கள்‌ ஒன்றுகூடி 
முடிவு. செய்றொர்களென்றால்‌ அந்த இடம்‌ ஸபையாகி 
விடுமா? அவஸரப்பட்டு அப்படித்‌ தீர்மானித்து விடவேண்‌ 
டாம்‌. தர்மம்‌ தெரிந்த பெரியவர்கள்‌, ஸத்யம்‌ அறிந்த வ்ருத்தர்‌ 
கள்‌ என்று சொன்னோமே, இப்படித்‌ தெரிந்து கொள்வது, 
அறிந்துகொள்வது என்றால்‌ என்ன? சாஸ்த்ரங்களை நிறையப்‌ 
படித்து இதுதான்‌ தர்மம்‌, இதுதான்‌ ஸத்யம்‌ என்று நன்றாகத்‌ 
தெரிந்துகொண்டிருப்பதும்‌ அதைத்‌ திறமையோடு பிறருக்கு 
எடுத்துச்‌ சொல்வதும்‌ ஒருத்தரை ஸபேயரான வ்ருத்தராக்கி 
விடுமா? ஆக்காது. தாங்கள்‌ கற்றும்‌ கேட்டும்‌ தெரிந்து 
கொண்ட ஸத்ய தர்மங்களை வாழ்க்கையில்‌ நடத்திக்‌ காட்டுப 
வர்களாகவும்‌ இருந்தால்தான்‌ உண்மையான வ்ருத்தர்களாவார்‌ 
கள்‌. கசடறக்‌ கற்றபின்‌ அதற்குத்‌ தக நிற்க வேண்டும்‌ என்று 
திருவள்ளுவர்‌ சொன்னாற்போல்‌, தர்மாதாரமான ஸத்யத்தைப்‌ 
பற்றி புத்தியால்‌ அறிந்ததோடு நிற்காமல்‌, அதை அனுபவித்த 
வர்களாகவும்‌, அதன்‌ வெளி ஒழுங்கான தர்மத்தை வாழ்க்கை 

: ல : 


* CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யில்‌ அனுஷ்டிப்பவர்களாயும்‌ இருக்க வேண்டும்‌. இப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ எடுத்துச்‌ சொன்னால்தான்‌ அந்த ஸத்யம்‌ ஜீவ 
சக்தியோடு பிறர்‌ மனஸில்‌ பாய்ந்து வேலை செய்யும்‌. இல்லா 
விட்டால்‌ 'ப்ரமாதமான பேச்சு' என்ற புகழ்மாலையோடு, 
அந்தப்‌ பேச்சைப்‌ போலவே காற்றோடு போய்விடும்‌. “WS wir 
சாரம்‌” என்று (தையில்‌) பகவானும்‌, பொய்யொழுக்கம்‌ 
என்று தமிழ்‌ நூல்களும்‌ சொல்லும்‌ 'ஹிபாக்ரிஸி'யாக ஒருவன்‌ 
பெரிசாக வாய்ப்பந்தல்‌ போட்டுவிட்டு வாழ்க்கையில்‌ 
வேறுவிதமாக இருந்தானானால்‌, அவன்‌ எத்தனை அழகாகத்‌ 
தான்‌ ஸத்யத்தை எடுத்துச்‌ சொன்னாலும்‌ அதற்குப்‌ 
்‌ பிறத்தியாரை இன்ஸ்பயர்‌ பண்ணும்‌ சக்தி இருக்காதாதலால்‌ 
அது ஸத்யத்தோடு சேரவே சேராது. உயிரில்லாத வெற்றுப்‌ 
பேச்சான ஸத்யம்‌ ஸத்யமேயில்லை! 


ந தத்‌ ஸத்யம்‌ யத்‌ சலேநாநுவித்தம்‌. 


'சலேந அநுவித்தம்‌'. “சலன்‌” என்றால்‌ ஹிபாக்ரிட்‌. 
'அநுவித்தம்‌' என்றால்‌ “ஸம்பந்தப்பட்ட.” ஹிபாக்ரிப்டின்‌ 
ஸம்பந்தமுடைய, அதாவது ஹிபாக்ரிட்டினால்‌ எடுத்துச்‌ 
சொல்லப்பட்ட எது ஒன்றும்‌ ஸத்யமாகாது. 'ந தத்‌ ஸத்யம்‌” 
அது ஸத்யமாகாது. 2 


'வ்ருத்தரில்லாதது ஸபையாகாது; தர்மம்‌ சொல்லாதவர்‌ 
வருத்தராக மாட்டார்கள்‌; ஸத்யமில்லாதது தர்மமாகாது; 
பொய்யொழுக்கக்காரனின்‌ ஸம்பந்தமுள்ளது ஸத்யமாகாது' - 
இப்படி அந்த ச்லோகம்‌ சொல்கிறது. இதுவும்‌ சட்ட ஸபை, 
பார்லிமெண்ட்‌, ஐ.நா. ஸபை ஆகியவற்றுக்கு 'மாட்டோ'வாக 
வைக்கக்கூடிய ச்லோகம்தான்‌! 


“ஞான ல வயோ வ்ருத்தர்‌' என்று சொல்வது வழக்கம்‌. 
வயஸினால்‌ கிழவராறவர்‌ 'வயோ' வ்ருத்தர்‌ oie re: 
அதோடு. அறிவினாலேயும்‌ பழுத்தால்‌ 'ஞான' என்று 
இன்னொரு அடைமொழி சேரும்‌. ௮ க்கத்‌ 
தோடும்‌ வாழ்கிறபோதுதான்‌ '£ல' என்ற அடைமொழியும்‌ 
சேர்ந்து ஒருத்தர்‌ ஞான சல வயோ வ்ருத்த£ராவது. இப்படிப்‌ > 
பட்ட வருத்தர்கள்தான்‌ ஸபேயர்கள்‌ என்று அந்த ச்லோகம்‌ 
காட்டுகிறது. 

12 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சோழர்கால சாஸனத்திலும்‌ அறத்தைப்‌ பற்றிய அறிவு, 
அந்த அறிவை வாழ்க்கையில்‌ பற்றி ஒழுகிக்‌ காட்டும்‌ தூய 
நடத்தை இரண்டையும்‌ ஸபை அங்கத்தினர்களுக்குத்‌ தேவை 
யான தகுதிகளாக விதித்திருக்கிறது. இதோடுகூட கார்ய 
ஸாமர்த்தியமும்‌, பொதுப்பணியிலிருப்பவர்களான அவர்‌ 
களுக்கு இருக்க வேண்டுமென்று பொருத்தமாக ஷரத்து செய்‌ 
திருக்கிறது. “வேதத்திலும்‌ சாஸ்திரத்திலும்‌ காரியத்திலும்‌ 
நிபுணர்‌', “அர்த்த சுத்தமும்‌ ஆத்மசுத்தமும்‌ உடையார்‌ என்று 
நாலாவது ஐந்தாவது விதிகளில்‌ சொல்லியிருப்பதில்‌ இந்த 
எல்லா “ஆஸ்பெக்ட்‌'களும்‌ “கவர்‌' ஆகிவிடுகின்றன. 


வயஸைக்‌ குறித்த மூன்றாவது விதியைப்‌ பற்றித்தான்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. அதிலேயே நடுவில்‌ அடுத்த விதி 
களும்‌ வந்துவிட்டன! தற்காலத்தில்‌ இல்லாததாக வயஸாக்கு 
அப்பர்‌ லிமிட்‌' கட்டியிருப்பது இதில்‌ குறிப்பிட வேண்டிய 
அம்சம்‌. முதலில்‌ (அதை) அறுபது என்று வைத்து அப்புறம்‌ 
எழுபதாக உயர்த்தியிருக்றெது. 


விதிவிலக்கான 


வயோதிகர்கள்‌ 


ரிஷிகள்‌ மனஸினால்‌ பரத்தில்‌ இருந்துகொண்டே வெளிப்‌ 
பார்வைக்கு இஹத்திலும்‌ ஈடுபட்டு ஸதாஸர்வகாலம்‌ லோக 
மங்களத்துக்காகக்‌ கார்யம்‌ செய்து கொண்டிருந்தவர்கள்‌. 
எத்தனையோ ஆயிரம்‌ வருஷங்கள்‌ உயிரோடு இருந்தாலும்‌, 
தேஹ-புத்தி சக்திகள்‌ குறையாமல்‌, “ஸெனிலிடி' வராமல்‌ 
இருந்தவர்கள்‌. ஞான வைராக்யமென்பதற்காக லோக கல்‌ 
யாணத்தை விட்டுவிட்டு ஓட வேண்டுமென்றுமில்லாமல்‌, 
அதில்‌ ஊன்றி நின்ற அதே ஸமயத்திலேயே இதிலும்‌ ஈடுபட்ட 
வர்களாக இருந்திருக்கிறார்கள்‌. வஸிஷ்டர்‌ மாதிரியானவர்கள்‌ 
எத்தனையோ தலைமுறைகளுக்குப்‌ புரோஹிதர்களாக இருந்து 
நல்லதை எடுத்துச்‌ சொல்லி வந்திருக்கிறார்கள்‌. அப்போது 
“அப்பர்‌ லிமிட்‌” தேவைப்படவில்லை. ஆனால்‌ அது ரொம்பப்‌ 
\13 ல்‌ 

6-0. In Public Domain. ட. by Muthulakshmi Research Academy ; 


பழைய கதை. “த்ரேதா யுகத்து ஸமாசாரம்‌' என்கிறோமே, 
வாஸ்தவமாகவே அந்தக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த கதை. அப்புறம்‌ 
எல்லாமே வரவர க்ஷீணித்து வந்திருப்பதில்‌, கலியுகத்தில்‌ 
ரொம்பப்‌ பெரியவர்களுக்குக்கூட நல்ல வ்ருத்தாப்யம்‌ எழுபது 
வயஸாக்கு மேல்‌ ஏற்பட்டு, தேஹ சக்தி, புத்தி சக்தி இரண்டும்‌ 
நலிவதாகத்தான்‌ ஆகி வந்திருக்கிறது. ஆயிரம்‌ வருஷம்‌ முந்தி 
நிச்சயம்‌ இப்படி ஆகித்தானிருக்க வேண்டுமென்று உத்தர 
மேரூர்‌ சாஸனத்திலிருந்து தெரிகிறது. 


அபூர்வமாக விதிவிலக்கான வ்ருத்தர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
பெர்னார்ட்ஷா இருக்கிறார்‌*. சர்ச்சில்‌ கொஞ்சங்கூடக்‌ கிழம்‌ 
தட்டாமல்‌ அவருடையே தேசத்தையே ஆவேசத்தில்‌ கிளப்பி 
உலக மஹாயுத்தம்‌ நடத்தியிருக்கிறார்‌. காந்தி எத்தனையோ 
வருஷமாகப்‌ பூஞ்சையாகத்தானிருந்தாலும்‌, மனோபலத்‌ 
தாலும்‌ ராம நாம சக்தியாலும்‌ கடைசிவரை தீகஷண புத்தி 
யுடனும்‌ ஆரோக்யத்துடனும்‌ இருந்திருக்றொர்‌. விச்வேச்‌ 
வரய்யா இருக்கிறார்‌. Grand Old Man என்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எக்காலத்திலும்‌ எந்த இடத்திலும்‌ 
இருக்கக்கூடுமானாலும்‌, ஓர்‌ ஊர்‌ ஆட்சியையோ ராஜ்ய 
நிர்வாஹத்தையோ ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பை எப்படிப்‌ 
பட்டவரிடம்‌ கொடுக்கலாம்‌ என்று விதி செய்யும்போது, 
ஜனங்களின்‌ ஜெனரல்‌ லெவலைப்‌ பார்த்துத்தான்‌ செய்ய 
முடியுமே தவிர, விதிவிலக்காக இருப்பவர்களுக்கு இடமளிக்‌ 
கும்படியான ரீதியில்‌ செய்ய இயலாது. ஒரு கான்ஸ்டபிள்‌ 
வேலை என்றால்‌ பொதுவாகப்‌ பார்த்து இன்ன உயரம்‌, 
பருமன்‌, “வெய்ட்‌” 


ஒல்லியாக உள்ள ஒருவன்‌ எத்‌ 
போட்டால்‌, “எல்லாம்‌ ஸரிதாம்ப்பா; ஆனால்‌ ப்ரிஸ்க்ரைப்‌ 
பண்ணின உயரம்‌, பருமன்‌ இல்லையே!” என்று சொல்லிக்‌ 
கையை விரிக்கத்தான்‌ செய்வார்கள்‌. 

வேறெங்கேயோ பேரவானேன்‌? சர்க்கார்‌ சிப்பந்தி 
களையே எடுத்துக்‌ கொண்டால்‌ ஐம்பத்தைந்து, உசந்தால்‌ 


* அதாவது உரை நிகழ்த்திய காலத்தில்‌. 
CC-0. In Public Domain. Digitized bl#Muthulakshmi Research Academy 


(ஜட்ஜ்‌ மாதிரியானவர்களுக்கு) அறுபது என்று ஏதோ ஒரு 
வயஸில்‌ “கம்பல்ஸரி'யாக 'ரிடையர்‌' செய்துதானே விடுகிறார்‌ 
கள்‌? உத்யோகங்கள்‌ எல்லாவற்றுக்குமே வயஸில்‌ லோயர்‌ 
லிமிட்‌, அப்பர்‌ லிமிட்‌ இரண்டும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 


தினந்தினமும்‌ ஆபீஸுக்குப்‌ போய்‌ அடியிலிருந்து நுனி 
வரை ஃபைல்‌ பார்ப்பது, எழுதுவது, டைப்‌ அடிப்பது, 
அல்லது இன்ஸ்பெக்ஷன்‌ பண்ணுவது, அல்லது ட்ராயிங்‌ 
போடுவது, டூர்‌ போவது என்பது போலில்லாமல்‌ ஊராட்சி, 
நாட்டு ஆட்சி ஆகியவற்றின்‌ ஸபைக்காரர்கள்‌ அவ்வப்போது 
மட்டும்கூடி, பேச்சு வேலையே முக்யமாய்‌ நடத்தி மேல்‌ 
மட்டங்களில்‌ மட்டுமே ஸூபர்வைஸ்‌ செய்கிறது போலத்தான்‌ 
பணி செய்கிறார்களென்பது வாஸ்தவம்‌. அதனால்‌ மற்ற 
சிப்பந்திகளைப்போல இவர்களை, தினச்சர்யையால்‌ ஐம்பத்‌ 
தைந்து அறுபது வயஸிலேயே ஆட்டங்கண்டு போகக்கூடி 
யவர்களென்று வைத்து ரிடையர்‌ செய்ய வேண்டியதில்லை 
தான்‌. ஆனாலும்‌ “டெய்லி ரூடீன்‌' (தினசரி அலுவல்‌) எப்படி 
யிருந்தாலும்‌, அகத்தோடு இருந்து ஓய்வெடுத்துக்‌ கொள்பவ 
ரானாலுங்கூட, எழுபது வயஸாக்கு மேல்‌ விருத்தாப்யக்‌ 
கோளாறுகள்‌ ஒருவருக்குத்‌ தலைதூக்குவதுதான்‌ பொது 
இயல்பு என்பதைக்‌ கவனித்தால்‌, சட்ட ஸபை, மற்ற பொது 
ஸபைகளிலுள்ளவர்களுக்குக்கூட வயஸுக்கு மேல்‌ வரம்பு 
வைக்க ந்யாயமுண்டுதான்‌! 


15 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


மூதறிஞர்களின்‌ 


ஆலோசனைக்‌ குழு 


நல்ல விருத்தாப்யத்திலும்‌ புத்தி தீகூண்யம்‌ குறையாமல்‌ 
யோசனைகள்‌ சொல்லக்கூடியவர்கள்‌ இருக்கிறார்களென்றால்‌, 
அவர்களது புத்தி தேசத்துக்கு ப்ரயோஜனப்படும்படியாக ஒரு 
அட்வைஸரி கவுன்ஸில்‌ (ஆலாசனை ஸ்பை) அமைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. கவுன்ஸில்‌ என்றதால்‌ அவர்கள்‌ எல்லாரும்‌ ஒரே 
ஸமயத்தில்‌ ஒர்‌ இடத்தில்‌ கூடி ஸெஷன்ஸ்‌ நடத்தி விவாதிக்க 
வேண்டுமென்பதுகூட இல்லை. இந்தப்‌ பெரிய தேசத்தில்‌ ஒரு 
மூலையிலிருந்து இன்னொன்றுக்குப்‌ போய்‌ இம்மாதிரிக்‌ 
கூட்டங்களில்‌ கலந்து கொள்ளக்கூட அவர்களுக்கு அசக்த 
மாயிருக்கலாம்‌. சட்டஸபைக்காரர்கள்‌ ஒவ்வொரு ஸெஷனி 
னும்‌ கூடிப்‌ பல நாள்‌ விவாதிக்க வேண்டும்‌ என்றிருப்பதைப்‌ 
போலவும்‌ இல்லாமல்‌, எப்போது அந்தப்‌ பெரியவர்களின்‌ 
யோசனை தேவை என்று தோன்றுகிறதோ அப்போது 
ராஜாங்கமே அவர்களுக்கு எழுதிக்கேட்டேோ,, அளனுப்பியோ 
அவாகளுடைய ஆலோசனைகளைப்‌ பெற்றுப்‌ பரிசீலிக்கலாம்‌ 
- கமிஷன்‌, டெலிகேஷன்‌ என்று போட்டுப்‌ பலரை விசாரித்து 


விக்கலாமென்று தோன்றினாலும்‌ அதைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ள இடம்‌ கொடுத்து, அந்த யோசனையைப்‌ பரிலனை 


இப்படிப்பட்ட நல்ல வ்ருத்தர்களான பெரியவர்கள்‌ பல 
கட்சிகளிலும்‌ இருப்பார்கள்‌; ஒரு கட்சியிலும்‌ சேராதவர்களாக 
வும்‌ இருப்பார்கள்‌. கட்சிகளை வைத்தே ஆட்சி முறையை 
நிர்ணயிப்பதாக இருக்கும்‌ நம்முடைய குடியரசு வந்தபின்‌*% 


* இப்பகுதி 1950 ஜனவரி 26-ல்‌ குடியரசு பிரகடனமாகும்‌ முன்பே 
அருளப்பட்டது. > 


16 : 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


இம்மாதிரித்‌ தேசம்‌ முழுவதும்‌ உள்ள நல்ல அனுபவஸ்தர்‌ ' 
களான மூதறிஞர்களை - மூதறிஞர்‌” என்பதுதான்‌ இப்படிப்‌ 
பட்டவர்களைக்‌ குறிக்கும்‌ அழகான வார்த்தை - மூதறிஞர்‌ 
களைக்‌ கொண்ட கவுன்ஸிலை நடுநிலைமையுடன்‌, 
ப்ரெஜூடிஸ்கள்‌ இல்லாமல்‌ அமைத்து நடத்துவது எந்த 
அளவுக்கு ஸாத்யமென்று தெரியவில்லை. 


தற்போதைக்கு அரசியல்‌ கட்சிக்‌ கண்ணோட்டமில்லாமல்‌ 
நிதி விஷயம்‌ நன்றாகத்‌ தெரிந்தவர்கள்‌, சட்ட விஷயம்‌ 
நன்றாகத்‌ தெரிந்தவர்கள்‌, ஆகியோரை மந்திரி ஸபையில்‌ 
வைத்துக்‌ கொள்ள நேருவுக்கு அபிப்ராயமிருந்தாலும்‌ போகப்‌ 
போக எப்புடியாகுமோ? கட்சிகளின்‌ பெயரில்‌ ஒரு எலெக்ஷன்‌ 
நடந்துவிட்டால்‌, அதுவும்‌ இப்போது உத்தேசித்துள்ளபடி. 
UUM" வந்த அத்தனை பேருக்கும்‌ வயஸு வருவதைத்‌ தவிர 
வேறெந்தத்‌. தகுதியும்‌ வேண்டியதில்லை என்று வைத்து 
வோட்டுரிமை கொடுத்து, பார்ட்டி அடிப்படையில்‌ ஒரு 
எலெக்ஷன்‌ நடத்திவிட்டால்‌ அப்புறம்‌ கட்சி வேற்றுமை 
களைப்‌ பாராட்டாமலும்‌, எந்தக்‌ கட்சியிலும்‌ சேராமல்‌ 
உள்ளவர்களை மதித்தும்‌, நல்ல மூதறிஞர்களாக உள்ள 
எவருக்கும்‌ ராஜாங்கத்தில்‌ இடம்‌ தருவது நடைமுறைக்கு 
வருமா என்று கொஞ்சம்‌ யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. 


வயஸுக்கு மேல்வரம்பு பற்றி ஆரம்பித்தது வரம்பில்லா 
மல்‌ எங்கெங்கேயோ போய்க்‌ கொண்டிருக்கிறாற்‌ போலிருக்‌ 
கிறது! 


உத்தரமேரூர்‌ சாஸனப்படி மேல்‌ வரம்பு வைத்ததில்‌ இன்‌ 
னொரு ஸாரமான அம்சமும்‌ இருக்றெது. ஒருத்தர்‌ ஆரம்ப 
காலத்தில்‌ ஏதோ த்யாகம்‌ Bab செய்தோ, அல்லது மிக 
உயர்ந்ததான ஒரு திட்டத்தைப்‌ போட்டோ, இயக்கத்தை 
நடத்தியோ ஜனங்களிடம்‌ ப்ராபல்யம்‌ பெற்றுவிட்டால்‌ 
அப்புறம்‌ ஸாமான்ய மக்களுக்கு அவர்களிடம்‌ ஏற்பட்டு 
விடுகிற பற்றினால்‌ - இதைப்‌ பக்தி அல்லது மோஹம்‌ என்றே 
சொல்லிவிடலாம்‌; இப்படிப்பட்ட மோஹத்தினால்‌ - பிற்பாடு 
அவர்கள்‌ என்ன செய்தாலும்‌ அது ஸரி என்றே “ஆமாம்‌ 
பூசாரி போட ஆரம்பித்து விடுகிறார்கள்‌. தலைவர்கள்‌ 
தப்பாகப்‌ போனாலும்‌ அதைப்‌ பரிர்க்காமலே இருக்கிறார்கள்‌. 
17 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


| 


பகி 


விஷயம்‌ தெரிந்தவர்கள்‌ தப்பை எடுத்துக்‌ காட்டிக்‌ கண்டித்‌ 
தாலும்‌ பொதுஜனங்கள்‌ ஆதரிக்காமல்‌ தங்கள்‌ தலைவர்‌ 
வைத்ததே சட்டம்‌ என்று கூத்தாடுகிறார்கள்‌. அந்தத்‌ தலைவர்‌ 
களும்‌ தங்களை வலுவாக ஸ்தாபித்துக்‌ கொள்வதற்காகச்‌ 
செல்வாக்குப்‌ பெற்ற பலபேரை வளைத்துப்‌ போட்டுக்‌ 
கொண்டு. 'க்ரூப்‌'கள்‌ உண்டாக்கக்‌ கொள்கிறார்கள்‌. இந்தத்‌ 
தலைவர்கள்‌ உச்சியில்‌ இருக்கும்வரை தாங்கள்‌ அனேக 
ஸெளகர்யங்களையும்‌ சலுகைகளையும்‌ பெறலாமென்பதால்‌ 
“கீரூப்‌'பிலுள்ள உபதலைவர்களும்‌ அந்தத்‌ தலைமை தளராமலி 
ருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும்‌ செய்ய முற்படுகிறார்‌ 
கள்‌. இப்படிப்பட்ட ஓரு தலைவர்‌ அதிகார ஸ்தானத்தைப்‌ 
பிடித்துவிட்டாரென்றால்‌ அப்புறம்‌ அவரை இறக்குவது 
என்பது முடியாமலே போகும்‌. அவர்களாக விட்டால்தான்‌ 
உண்டு, இல்லாவிட்டால்‌ உயிரைவிட்டால்தான்‌ உண்டு 
என்னும்படியாக எண்பது, தொண்ணூறு வயஸுவரைகூடத்‌ 
தங்களது ஆதிக்ய சக்தியால்‌ அதிகார ஸ்தானங்களைப்‌ பிடித்து 


ஒன்று, வருஷா வருஷம்‌ இம்மாதிரி ஸபை மெம்பர்களைத்‌ 
தேர்ந்தெடுப்பதென்று வைத்து, ஒரு வருஷம்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
வர்‌ அடுத்த மூன்று வருஷங்கள்‌ தேர்தலுக்கு நிற்க 
முடியாது என்று விதி செய்திருப்பது. 


யிருப்பது இந்தக்‌ கமிட்டிப்‌ பொறுப்பு (இதைப்‌ பர்‌ 
ப்‌ * ப்‌ [்‌ : DEL பற்றி வேறு 
சில விஷயங்கள்‌ அப்புறம்‌ சொல்கிறேன்‌. இங்கே எவரொரு 


அதிகார ஸ்தானத்தில்‌ ஒருவரும்‌ : ஒரு வருஷத்துக்கு மேலே. 


18. 4 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


EE அன க ணை அ அ அணை அசை படட... 


வஹித்தால்‌ அப்புறம்‌ மூன்று மடங்குக்‌ காலம்‌ அதிலிருந்து 
விலகி இருக்கவேண்டும்‌” என்று -வைக்கிறபோது ஒருவருக்கு 
ப்ராபல்யத்தால்‌ ஜனங்களிடையே ஏற்படுகிற ஆகர்ஷண 
மோஹமும்‌, ஆதிக்ய சக்தியால்‌ தன்னை மேலும்‌ மேலும்‌ 
ஆழமாக நிலைநாட்டிக்‌ கொள்கிற வாய்ப்பும்‌ வெகுவாகக்‌ 
குறைக்கப்பட்டு விடுகின்றன. 


தனி மனிதரின்‌ தலைமை சாச்வதமாகி விடாமல்‌ தடுப்‌ 
பதற்குச்‌ செய்த இரண்டாவது ஏற்பாடுதான்‌, எத்தனை பெரிய 
வரானாலும்‌ எழுபது வயஸாுக்குமேல்‌ எவரும்‌ ஸபை மெம்‌ 
பராக இருப்பதற்கில்லை என்று வைத்தது. 


, பழையன கழிதலும்‌, புதியன புகுதலும்‌” என்றபடி ஒரு 
கட்டத்தில்‌ முன்தலைமுறையினர்‌ பின்தலைமுறையினருக்கு 
இடம்‌ தர வழி செய்வது வயஸுக்கு மேல்‌ லிமிட்‌ வைத்திருப்‌ 
பதுதான்‌. 8ழ்‌ லிமிட்‌ எதற்கென்றால்‌ அனுபவமே இல்லாத 
ரொம்பவும்‌ இளந்தலைமுறை பொது நிர்வாஹத்தில்‌ புகுந்து 
அவஸரக்‌ கோலமாய்‌ எதையும்‌ செய்துவிடக்‌ கூடாதே என்ப 
தற்காக. 


வூயஸு நிர்ணயம்‌ சாஸனத்தில்‌ ஸபை அங்கத்தினருக்கு 
விதித்த மூன்றாவது யோக்யதாம்சம்‌. நாலாவது யோக்ய 
தாம்சம்‌ கல்வி பற்றியது. ஸபை அங்கத்தினராகத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்படுபவர்‌ நல்ல படிப்பாளியாக இருக்க வேண்டும்‌ 
என்று விதி செய்திருக்கிறது. அந்தக்‌ காலத்தில்‌ படிப்பு என்றால்‌ 
முக்யமாக சாஸ்த்ரப்‌ படிப்புதான்‌. 

எல்லாம்‌ சாஸ்த்ரந்தான்‌ - டான்ஸை பரத சாஸ்த்ரம்‌ 
என்கிறோம்‌, ஸயன்ஸை விஞ்ஞான சாஸ்த்ரம்‌ என்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ பழைய நாள்‌ கல்வித்‌ திட்டத்தில்‌ சாஸ்த்ரம்‌ என்‌ 

19 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


றால்‌ முதலில்‌ ஆத்மாவைப்‌ பற்றிய, பரமாத்மாவைப்‌ பற்றிய 
வைதிகமான . சாஸ்த்ரங்கள்தான்‌: அப்புறம்‌ அதற்குள்ளேயே 
ஸு9சனையாக வருகிற நன்னெறி, நல்வழிக்கோட்பாடுகளை 
விவரித்து விஸ்தாரமாக விதிகள்‌ வகுத்து எழுதிய தர்ம 
சாஸ்த்ரம்‌, நீதி சாஸ்த்ரம்‌ முதலியன; அதற்கப்புறம்‌ காவ்யம்‌, 
ஜாகரஃபி, ஹிஸ்டரி, கணிதம்‌, ரஸாயன சாஸ்த்ரம்‌ (என்கிற 
கெமிஸ்ட்ரி) பெளதிக சாஸ்த்ரம்‌ (என்கற பிஸிக்ஸ்‌) 
இத்யாதிகள்‌ - அறுபத்துநாலு கலைகள்‌ என்பதில்‌ எல்லா 
ஸயன்ஸ்‌, ஆர்ட்ஸ்‌ விஷயங்களும்‌ வந்துவிடும்‌. அத்தனையிலும்‌ 
முக்யம்‌ வைதிக வாழ்க்கை முறையையும்‌ ஆசார அனுஷ்‌ 
டானத்தையும்‌ சொல்லும்‌ சாஸ்த்ரம்‌. எத்தனை சாஸ்த்ரங்களி 
ருந்தாலும்‌ “சாஸ்த்ரிகள்‌ என்று அந்த ஒரு சாஸ்த்ரம்‌ அறிந்த 
வரைத்தானே சொல்கிறோம்‌? இப்போது கல்வி முறைக்கு 
அடியோடு ஸம்பந்தமில்லாததாக, பொது ஜனங்களை “முன்‌ 
னேற்றும்‌' கல்விக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதென்றே 
விரோத பாவத்துடன்‌ கருதப்படுவதாக, இருக்கின்ற வேத தர்ம 
ஸமயாசாரந்தான்‌ அன்றைய கல்வி முறைக்கு அச்சாக, ஆணி 
வேராக இருந்தது. இப்படிப்பட்ட கல்வியில்‌ தேர்ச்சி 
பெற்றவரே ஊர்‌ ஸபைத்‌ தேர்தலுக்கு அபேக்ஷ்கராக இருக்க 
முடியும்‌ என்று விதி செய்திருக்கிறது. 


அபேக்ஷகர்‌ நல்ல வைதிகக்‌ கல்வி பெற்றவராயிருக்க வேண்‌ 
One சாஸன வாசகப்படி “வேதத்திலும்‌ சாஸ்திரத்திலும்‌ நிபுண 
ரன்னப்பட்டிருப்பார்‌ - ஆக இருக்க வேண்டுமென்பதைப்‌ 
பார்த்தால்‌, , பிராமணருக்கு மாத்திரம்தான்‌ அபேக்ஷா 
உரிமையா என்று தோன்றலாம்‌. “அப்படியானால்‌ ஊர்ஸபை 
க _ பிராமணர்களிடம்தான்‌ போகுமென்றல்லவா 
2 எல்லா வர்க்கங்களுக்கும்‌ ப்‌ வம்‌ ம்‌ 
ஜனநாயகத்துக்கு இது எதிறான்றல்ல்ல? ம்‌ 


கிராம மஹா ஸபை எல்லா ஜா யாருக்கும்‌ i 5 
தது என்பதைப்‌ பற்றிக்‌ பபபல ல்‌ த தொடத்‌ 
டாம்‌. கிராமத்தின்‌ முப்பது வார்டுகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
ஒரு ப்ரதிநிதி வீதம்‌ முப்பது பேரைத்‌ தேர்ந்தெடுத்து அவர்‌ 
களிடம்தான்‌ ஸபை ஒப்புவிக்கப்பட்டது. என்பது சாஸனத்தி 
லிருந்து ஸ்பஷ்டமாகத்‌ தெரிகிறது. அந்தக்‌ காலத்தில்‌ எல்லா ; 

20 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஜாதியாரும்‌ கலந்து வஸித்ததென்பது கிடையாது. கிராமத்தின்‌ 
ஒவ்வொரு பகுதியில்‌ மட்டும்‌, ஒரு தெரு அல்லது சில தெருக்‌ 
களில்தான்‌ ஒவ்வொரு ஜாதியாரும்‌ தனித்தனியாக இருந்து 
கொண்டிருப்பார்கள்‌. அக்ரஹாரத்தில்‌ மட்டுந்தான்‌ பிராமணர்‌ 
கள்‌ இருப்பார்கள்‌. சேணியர்‌ தெரு, கருமர்ர்‌ தெரு, சாணார்‌ 
தெரு என்று இப்படியே ஒவ்வொரு ஜாதியார்‌ மாத்திரம்‌ 
ஒவ்வொரு பகுதியில்‌ வாழ்ந்ததைக்‌ காட்டும்‌ பெயர்கள்‌ 
இன்றைக்கும்‌ அனேக ஊர்களில்‌ இருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 
முப்பது குடும்பில்‌ (குடும்புதான்‌ வார்டு) முப்பது அக்ரஹாரம்‌ 
இருந்தே இருக்காது. ஒரு கிராமத்தில்‌ ஒரு அக்ரஹாரம்தான்‌ 
இருந்திருக்கும்‌. ரொம்ப பிராமண ஸங்கியையில்‌ உயர்ந்த 
பெரிய அக்ரஹாரமென்றாலும்கூட அது நாலைந்து குடும்பங்‌ 
களுக்கு மேல்‌ பரப்புக்‌ கொண்டதாக இருந்திருக்காது. ஆகை 
யால்‌ ஒரு குடும்புக்கு ஒரு ப்ரதிநிதி என்ற முறைப்படி 
நாலைந்து பிராமணர்களுக்கு மேல்‌ ஸபையில்‌ மெம்பர்ஷிப்‌ 
பெற்றிருப்பதற்கில்லை. மற்ற பெருவாரியான மெம்பர்கள்‌, 
மற்ற ஜாதியினரைக்‌ கொண்ட ஏனைய குடும்புகளிலிருந்தே 
தேர்ந்தெடுக்கப்‌ பட்டிருப்பார்கள்‌ - அவர்கள்‌ அந்த 
வெவ்வேறு ஜாதியினராகத்தான்‌ இருந்திருக்க முடியும்‌. 


ஸொத்து குறித்த ஷரத்தில்‌ “ஒரு வேதம்‌ வல்லானாய்‌, நாலு 
பாஷ்யத்திலும்‌ ஒரு - பாஷ்யம்‌ வக்காணித்தறிவானா' யுள்ள 
பிராமணனை மட்டும்‌ தனியாகப்‌ பிரித்து, 'ரிலாக்ஸேஷன்‌' 
கொடுத்திருப்பதாலேயே மற்ற ஜாதியினருக்கும்‌ எலெக்ட்‌ ஆக 
உரிமை உண்டு என்று நிச்சயப்பட்டு விடுகிறதே! “வேத 
சாஸ்த்ர நிபுணர்‌' என்பது பிராமணனைக்‌ குறிப்பதானால்‌, ஒரு 
வேதமும்‌ ஒரு பாஷ்யமும்‌ படிக்காத எந்தப்‌ பிராமணனையுமே 
“நிபுணர்‌' என்று சொல்ல முடியாதாகையால்‌, இப்படிப்பட்ட 
வனைப்‌ பிரித்துச்‌ சொல்ல இடமே உண்டாகாது. 


ஆகையால்‌, இங்கே வேத சாஸ்த்ரத்தில்‌ நைபுண்யம்‌ 
(நிபுணத்தன்மை) என்று சொல்வது வேதத்தை நேரே படித்‌ 
தறிந்து அத்யயனம்‌ செய்வதைக்‌ குறிப்பதல்ல; வேத சாஸ்த்ரக்‌ 
கருத்துகளை நன்கு அறிந்திருப்பதே இங்கு குறிப்பிடப்படுவது 
என்று ஊஹித்துக்‌ கொள்ளலாம்‌. எல்லா ஜாதியிலும்‌ இப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ நிறைய இருந்தார்கள்‌. அப்பர்‌, சேக்கிழார்‌. 
நம்மாழ்வாரைவிடப்‌ பெரிய உதாரணம்‌. வேண்டாம்‌. 

21 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


படிப்பாளிகளாக இல்லாமலும்‌ மஹா புத்திமான்களாக 
யாராவது இருக்கலாமாயினும்‌, இது எக்ஸெப்ஷனே தவிர 
(அபூர்வமான விலக்கே தவிர) ஜெனரல்‌ ரூல்‌ இல்லை (பொது 
விதி இல்லை) என்பதால்தான்‌ கல்வித்‌ தகுதி வைத்தார்கள்‌. 
எதையும்‌ சான்ஸுக்கு விட்டுவிடக்‌ கூடாது, உறுதியாக நிர்த்‌ 
தாரணம்‌ பண்ணித்தர வேண்டுமென்பதுதான்‌ அபிப்ராயம்‌. 


நம்முடைய கான்ஸ்டிட்யுவென்ட்‌ அஸெம்ப்ளிக்கே 
(அரசியல்‌ நிர்ணய ஸ்பைக்கே) அக்ராஸனராக இருக்கும்‌ 
ராஜேந்த்ர ப்ரஸாதும்‌ அபேக்ஷகர்களுக்கு இப்படிப்பட்ட 
(கல்வித்‌) தகுதி இருக்க வேண்டுமென்று நினைத்து, அதை 
வெளியிட்டுச்‌ சொன்னவர்தான்‌! 


பேரே சட்டஸபை. அதாவது அதன்‌ முக்ய வேலை 
அனேகச்‌ சட்டங்களைப்‌ போடுவது. இந்தச்‌ சட்டங்களைக்‌ 
குறித்த பாயின்ட்களை விசாரித்துத்‌ தீர்ப்புச்‌ செய்கிற 
ஜட்ஜ்கள்‌, அவற்றை விவாதிக்கிற வக்£ீல்கள்‌ ஆகியோருக்‌ 
கெல்லாம்‌ கல்வியறிவு இருந்தே Sy வேண்டுமென்று விதித்‌ 
திருக்கிறது. அப்படியிருக்க, சட்டத்தையே செய்கிறவர்களுக்கு 
அதன்‌ இம்ப்ளிகேஷன்கள்‌ (உட்கிடைகள்‌), அதனால்‌ ஏற்படக்‌ 
பரம்‌. ஸாதக-பாதகங்கள்‌ ஆகியவற்றை அறிவதற்கான 
பொதுக்‌ கல்வி அறிவு இருக்க வேண்டும்‌ என்று எதிர்பார்ப்பது , 
ந்யாயந்தானே? 


அதோடு, ஏதோ ஓரளவுக்கு மட்டுமே, Aw ளிஃ 
துறைகளில்‌ 
மட்டுமே பொது. - ஸமூஹ வாழ்க்கையில்‌ ராஜாங்கம்‌ 
ப்ரவேசிப்பது என்றில்லாமல்‌, 


i பெயரில்‌ பொது - ஸமூஹ 
கை மனித OF ஆகியவற்றின்‌ ஸகல துறை 
களிலும்‌ ப்ரவேசித்துச்‌ சட்டங்களைச்‌ த இவற்றி 
லெல்லாம்‌ basic knowledge (பொதுப்படையான அறிவு) 
பெறக்கூடிய அளவுக்குப்‌ படிப்பறி தால்‌ 

வு இருந்தால்தானே 
தேவலை? இந்த மாதிரி ராஜேந்த்ர ப்ரஸாத்‌ ஏதாவது சொன்‌ 
னால்‌ - ஹிண்டு கோட்பில்‌' விஷயமாகக்கூட்‌. விவாஹரத்து 

oe é 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


முதலான சிலவற்றை அவர்‌ ஆக்பித்துச்‌ சொன்னார்‌ - 
உடனே நேரு, இந்தச்‌ சீர்திருத்தமெல்லாம்‌ பண்ணாவிட்டால்‌ 
தன்னுடைய அரசாங்கத்திடமே கான்ஸ்டிட்யுவென்ட்‌ 
அஸெம்ப்ளிக்கு 'கான்‌ஃபிடன்ஸ்‌' (நம்பிக்கை) இல்லை என்று 
சொல்கிறதாகத்தான்‌ அர்த்தமாகும்‌ என்று சொல்லி, 
ராஜினாமா பண்ணுவதுபோலப்‌ பயமுறுத்தி பயமுறுத்தியே 
பில்கள்‌ பாஸ்‌ ஆகும்படிப்‌ பண்ணுவது வழக்கமாயிருப்பதைப்‌ 
பார்க்கிறோம்‌. 


இந்தப்‌ புதுக்கதை இருக்கட்டும்‌: பழைய கதையைப்‌ 
பார்க்கலாம்‌. அடுத்த யோக்யதாம்சத்துக்குப்‌ போகலாம்‌. 


உத்தரமேரூர்‌ சாஸனத்திலுள்ள எல்லா clause-@tb 
(ஷரத்துகளுக்கும்‌) உயிர்நிலை அபேக்ஷகருக்கு அர்த்த சுத்தியும்‌ 
ASW சுத்தியும்‌ இருக்கவேண்டும்‌ என்பதுதான்‌. இந்தச்‌ சுத்தி 
யாலும்‌, இது தருகிற தர்மசக்தியாலும்‌ தீரத்தாலுந்தான்‌, 
மெகஸ்தனிஸின்‌ காலத்திலிருந்து நம்‌ தேசத்தைப்‌ பற்றி எழுதி 
வைத்துவிட்டுப்‌ போயிருக்க வெளி நாட்டாரெல்லாம்‌ 
இந்தியநாட்டைத்‌ தலைக்குமேல்‌ தூக்கி வைத்துக்‌ கொண்டுக்‌ 
கொண்டாடியிருப்பது. 


தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அபேக்ஷகர்கள்‌ அர்த்த 
த்‌ ஆத்ம சுத்தியோடும்‌, இருக்க வேண்டுமென்ப 
தோடு, தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸபை மெம்பர்‌ ஆன பிற்பாடும்‌ 
அவர்கள்‌ இந்தச்‌ சுத்தத்தைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ளும்படிக்‌ 
கண்டிப்பு செங்து விதி வகுத்திருக்கிறார்கள்‌. தப்பினால்‌ 
மெம்பர்ஷிப்‌ போய்விடும்‌. மறுபடி தேர்தலில்‌ அவர்கள்‌ 
இடம்பெற முடியாது. அவர்கள்‌ மட்டுமில்லாமல்‌ அவர்களைச்‌ 
சேர்ந்தவர்களுந்தான்‌! இந்த விஷயத்துக்கு அப்புறம்‌ வருகி 
றேன்‌. 

23. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


தற்போது பஹிரங்கமாகக்‌ குற்றவாளி என்று நிரூபணமான 
வரைத்‌ தவிர எவரும்‌ அபேக்ஷகராக நின்று ஒரு பொது ஸபை 
(நகரஸபையோ, சட்டஸபையோ, பார்லிமென்டோ எதுவோ 
ஒன்றில்‌) அங்கத்தினராகிவிட முடியும்‌. புத்தி சாதுர்யத்தால்‌ 
கோர்ட்டுக்கு வராமலே இப்போது நடக்கிற மறைமுகக்‌ குற்றங்‌ 
களுக்கோ எல்லையே இல்லை. பெரும்பாலான குற்றங்களை 
நிரூபிக்க முடியாமல்‌ benefit of doubt (குற்றவாளிதானா 
என்பதில்‌ கொஞ்சம்‌ ஸந்தேஹமிருந்தால்கூட ஒருவனை விட்டு 
விட வேண்டும்‌ என்பதாக ஸந்தேஹத்தின்‌ ஸாதகமான 
பலனை) வழக்குக்கு ஆளாகியிருப்பவனுக்குக்‌ கொடுத்து 
விடுவதில்‌, பெரிய பெரிய தப்புகள்கூட ஸாமர்த்யமாகப்‌ 
பண்ணிவிட்டு ஸாக்ஷியம்‌ போதவில்லை என்று தப்பிவிட 
முடிகிறது. பொலிடிகலாக, அன்டர்‌ - க்ரெளன்டாகப்‌ போய்‌ 
அராஜகமாக ரயிலைக்‌ கவிழ்ப்பது, தண்டவாளத்தைப்‌ 
பிடுங்குவது முதலானவற்றைச்‌ செய்தாலும்‌ அவை குற்றமாக 
வருவதே இல்லை. ஸிவில்‌ . ஸைடிலும்‌ அப்படியே 
பாலிடிக்ஸின்‌ அடிப்படையில்‌ ஸரியாகக்‌ கணக்குக்‌ காட்டா 
மல்‌ வசூல்‌ செய்வது, சலுகை காட்டி ஆதாயம்‌ ('கையூட்டு' 
என்றேனே அது) பெறுவது ஆகியன குற்றமாக வராமலே 
வெகு கெட்டிக்காரத்தனமாகச்‌ செய்யப்படுகின்றன. 


இது > அதாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அபேக்ஷ 
கரின்‌ அர்த்த சுத்தி பற்றிய விஷயம்‌ - ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. 
பழங்காலத்தில்‌ எதிர்பார்த்தேயிருக்க முடியாதபடி, ஸர்வஜன 
அடிப்படையில்‌ ப்ரஜைகள்‌ அத்தனைபேரின்‌ அர்த்த, ஆத்ம 
சுத்திகள்‌ கெட்டுப்‌ போவதற்கும்‌ வழி செய்து கொடுக்கும்படி 
யாக இப்போது தேர்தல்‌ முறையைச்‌ செய்திருக்கிறதே 
என்பதை நினைத்தால்தான்‌ மிகவும்‌ கவலையாகவும்‌ வேதனை 
யாகவும்‌ இருக்கிறது. வயஸ- வந்தவர்களுக்கெல்லாம்‌ வோட்டு 
ரிமை ON பண்ணியிருப்பதில்‌ இதுவரை சுத்தியோடு 
இருந்துவரும்‌ எத்தனையோ கோடி ஜனங்களை அர்த்தத்தி 
னால்‌ (பணத்தினால்‌) அசுத்தி செய்து, அதனால்‌ அவர்‌ 
களுடைய ஆத்மாவையும்‌ அசுத்தமாக்கிவிடப்‌ போகிறார்களே 
என்று பயமாயிருக்றெது. 


தாலும்‌ நம்முடைய பொது ஜனங்கள்‌ லஞ்சம்‌ கொடுக்கவே 
24 < 
்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


க வகி 


தை து, 


பயந்து வந்திருக்கிறார்கள்‌; அந்தப்‌ பொது ஜனங்களுக்கும்‌ 
லஞ்சம்‌ கொடுத்து, அதை அவர்கள்‌ வாங்கிக்‌ கொள்வதென்ப 
தற்கோ இதுவரை ப்ரமேயமே ஏற்பட்டதில்லை. 


ஸமூஹ வாழ்வின்‌ ஸகல அம்சங்களிலும்‌ ஸர்க்கார்‌ ப்ரவே 
சிக்கும்‌ Welfare State கொள்கையைப்‌ பின்பற்றிக்‌ கொண்டு, 
“அதை நடத்தவிருப்பவர்களுக்கு வயஸு தவிர எந்த: யோக்ய 
தாம்சமும்‌ வேண்டாம்‌; இவர்களைத்‌ தேர்ந்தெடுப்பவர்களுக் 
கும்‌ அந்த ஒரு யோக்யதாம்சம்‌ போதும்‌' என்று வைத்திருப்ப 
தாலேயே பயம்‌ பிடித்துக்‌ கொள்கிறது. 


இரண்டு விதமான பயம்‌. ஒன்று - தாங்கள்‌ சலுகை, 
சாய்கால்‌ பெறுவதற்காக அபேக்ஷ்கர்கள்‌ வெற்றிபெற்று 
மெம்பராகி விட்டபின்‌ வோட்டர்கள்‌ லஞ்சம்‌ கொடுக்க 
முற்பட்டு இந்தத்‌ தேசத்துக்கே களங்கமுண்டாக்கி விடுவார்‌ 
களோ என்ற பயம்தான்‌. ஆனால்‌ இப்படி. லஞ்சம்‌ கொடுக்கக்‌ 
கூடியவர்கள்‌ பொதுஜனங்களில்‌ அரைக்கால்வாசியோ, 
அதற்கும்‌ குறைவாகவோதான்‌ இருக்கக்கூடும்‌. இதுவே 
மஹத்தான தப்பு என்றால்‌, இதையும்விட மஹாப்‌ பெரிய 
தோஷம்‌ ஏற்பட இப்போது இடம்‌ செய்திருக்கிறது. இது 
இரண்டாவது பயம்‌. என்னவென்றால்‌: 


ஜனத்தொகையில்‌ அரைக்கால்வாசி போக பாக்கி முழு 
வதும்‌ ஏழை-எளியவர்களாகவே உள்ள நம்‌ நாட்டில்‌ இவர்கள்‌ 
அத்தனை பேருக்கும்‌ அபேக்ஷ்கர்கள்‌ காசைக்‌ கண்ணில்‌ காட்டி 
.வோட்‌ வாங்க இடமேற்படுத்தித்‌ தந்திருப்பதைத்தான்‌ சொல்‌ 
இறேன்‌. இதை நினைத்தால்‌, “புண்ய பூமி' என்று இதுவரை 
போற்றப்பட்டு வந்த நம்‌ நாட்டின்‌ கதி என்ன ஆகுமோ என்று 
கதிகலங்கும்படியாக இருக்கிறது. Adult franchise என்று 
கொண்டு வந்திருப்பதன்‌ விளைவாகப்‌ பணத்தைக்‌ காட்டி 
நம்முடைய ஏழைப்‌ பொது ஜனங்களை லஞ்சம்‌ வாங்கும்படிப்‌ 
பண்ணுவதில்‌ கட்சியோடு கட்ச போட்டி போடப்‌ போகிறதே 
என்று நிரம்பவும்‌ விசாரமாக இருக்கிறது. 


இப்பேர்ப்பட்ட பணபலம்‌ பெற வேண்டுமென்றால்‌ 

எல்லாக்‌ கட்சிகளுமே தப்புவழியில்‌ போனால்தான்‌ முடியும்‌, 

அதாவது “லீடர்ஷிப்‌' கெட்டுப்‌ போகவேண்டியதுதான்‌. அதை 
25 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


விடவும்‌ பொது ஜனத்தைப்‌ பற்றியே ரொம்பக்‌ கவலையாக 
உள்ளது. காசு வாங்கிக்‌ கொண்டு வோட்‌ போடுவது என்பதாக 
ஜனங்கள்‌ ஒரு தப்புக்கு இடம்‌ கொடுத்துவிட்டால்‌, அது 
பழகிப்போய்‌, மேலும்‌ மேலும்‌ தப்புப்‌ பண்ணுவதில்‌ குளிர்‌ 
விட்டுவிடும்‌. பொதுவாக நல்ல குணமுடைய நம்‌ ஜனங்கள்‌ 
லஞ்சம்‌ வாங்கிக்‌ கொள்ளும்‌ ஒரு தோஷத்துக்கு ஆளாகி 
விட்டால்‌, அப்புறம்‌ எதிரெதிர்‌ கட்சிகளிடமும்‌ வாங்கிக்‌ 
கொண்டு, ஒன்றுக்கு நாமம்‌ போட்டு அஸத்யம்‌ என்ற பெரிய 
தோஷத்துக்கு ஆளாகிவிடக்கூடும்‌. எங்கேயோ ஒரு ஆபீஸருக்கு 
லஞ்சம்‌, ப்யூனுக்கு “gil என்றில்லாமல்‌ தேசம்‌ முழுக்க 
wholesale-ஆக இப்படி அதர்மமான லஞ்சம்‌, அஸத்யம்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டு வந்துவிட்டு, இது 'புண்யபூமி' 
என்பதையே மாற்றிவிடுவதற்கா ஜனநாயகம்‌? என்றுகூடத்‌ 
துக்கமாக வருகிறது. 


நான்‌ பாலிடிக்ஸ்‌ பேசப்படாதுதான்‌. ஆனால்‌ பாலிடிக்ஸ்‌ 
தர்மத்திலே வந்து முட்டி மோதி, நம்முடைய ஜனங்களின்‌ 
நல்ல பண்புகளையெல்லாம்‌ அடித்துக்‌ கொண்டு போய்‌ 


விடுமோ என்ற நிலை ஏற்படும்போது, தர்ம பீடங்களாகவே. 


மடங்கள்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதால்‌, எப்படி வாமை மூடிக்‌ 
கொண்டிருப்பது? 


அடைத்துவைத்த ஜலம்‌, திறந்து விட்டவுடன்‌ ஒரே வேக 
மாகப்‌ பிய்த்துக்கொண்டு இளம்புவதுபோல்‌, வெகுகால 
வெள்ளைக்கார ஆட்சிக்குப்‌ பின்‌ இப்போது ஸ்வதந்த்ரம்‌ 
என்று. கிடைத்திருக்கும்போது எல்லோரும்‌ நிதானமில்லாமல்‌, 
கட்டுப்பாடு இல்லாமல்‌, வ்யவஸ்தையில்லாமல்‌ கிளம்புவதற்கு 
ஆஸ்பதம்‌ ஏற்பட்டிருக்கிறது. இம்மாதிரி ஸமயத்தில்‌ 
அபேக்ஷகருக்கும்‌ யோக்யதாம்சம்‌ வேண்டாம்‌, வோட்டுப்‌ 
போடுகிறவனுக்கும்‌ வேண்டாம்‌ என்று பண்ணினால்‌ நாம்‌ 
மனஸால்‌ கற்பனைகூடச்‌ செய்து பார்க்க முடியாதபடி கட்சி 
ப்ரதிகட்சிகளும்‌, லஞ்சமும்‌, த்வேஷமும்‌, மோசமும்‌, பொய்யுந்‌ 
தான்‌ எலெக்ஷன்‌ என்ற பெயரில்‌ ஊரை இரண்டுபடுத்தப்‌ 
போகிறதோ என்றே எனக்குத்‌ தோன்றுது. “உலகத்திலேயே 
பெரிய ஜனநாயகம்‌” என்று பெருமை காட்டுவதற்காக தர்மத்‌ 
திலே சிறுமை அடைந்துவிட்டால்‌ அப்புறம்‌ நம்முடைய 
ஜனநாயக ஜாஜ்வல்ய வேஷம்‌ ப்ராணன்‌ போன உடம்புக்கு 
Es : 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அலங்காரம்‌ செய்கிற மாதிரிதான்‌! 


ஸொத்து, படிப்பு முதலான யோக்யதாம்சங்கள்‌ இல்லா 
விட்டாலுங்கூட இவற்றுக்கு மேலான ஆத்மசுத்தி உள்ள நம்‌ 
ஜனங்கள்‌ இப்போது செய்யும்‌ ஏற்பாட்டின்கழ்‌ அபேக்ஷகர்‌ 
களாகவும்‌ வோட்டர்களாகவும்‌ ஆகிறபோது அசுத்தமான 
அர்த்தத்தால்‌ கெட்டுப்போய்த்‌ தங்களுடைய ஆத்ம சுத்தத்தை 
இழக்கும்படி ஆகுமோ என்பதுதான்‌ என்னுடைய பெரிய 
கவலை. ஸர்வஜனங்களின்‌ அர்த்த அசுத்திக்கும்‌ ஆத்ம 
அசுத்திக்குமா ஒரு ஜனநாயகம்‌? 


சோழ சாஸனத்தின்‌ ஐந்தாவது கமல்‌ சொல்லும்‌ 
அர்த்த - ஆத்ம சுத்தியானது நாட்டு நிர்வாஹத்தில்‌ நாம்‌ 
கவலைப்படும்படியான பெரிய மாசு - 'பொல்யூஷன்‌”, 
ஏற்படாமல்‌ காப்பாற்றிக்‌ கொடுக்கிறது. “பணவிஷயத்தில்‌ 
முறைமீறிப்‌ பண்ணவே மாட்டான்‌' என்பதற்காக அர்த்த 
சுத்தத்தைப்‌ பற்றி நிச்சயமாக ஊராரால்‌ மதிக்கப்படுபவனைத்‌ 
தான்‌ அபேக்ஷ்கனாக ஒப்புக்‌ கொள்வார்கள்‌. ஒருத்தனைப்‌ 
பற்றி ஏதாவது கொஞ்சம்‌ ஸந்தேஹம்‌, கொஞ்சம்‌ 'கசமுச'ப்‌ 
பேச்சு இருந்தால்‌ அப்படிப்பட்டவன்‌ தேர்தல்‌ அபேக்ஷை 
பெறவே முடியாது. 


இந்தக்‌ காலத்தில்‌ சில பேரைப்‌ பற்றிக்‌ கேள்விப்படு 


கிறோம்‌ - பண விஷயத்தில்‌ ரொம்பவும்‌ நீயாயமாயிருப்பவர்‌, 

கணக்குகளில்‌ ரொம்பவும்‌ கறார்‌ என்று. ஆனாலும்‌ இப்படிப்‌ 

ஆல்‌-ரெளண்ட்‌ காரக்டரை (எல்லா 

ம்சங்களிலும்‌ அவர்களுடைய நடவடிக்கைகளைப்‌ பார்த்‌ 

oe றில்‌ இலதில்‌ த்ருப்தி "இல்லாமலும்‌ HED பேருடை 

யது இருக்கிறது. ஒன்று இருந்தால்‌ ஒன்று இல்லாமலிருக்கிறது... 
27 


பட்டவர்களுடைய 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


படிப்பு, வயஸு, கார்யத்திறமை எல்லாம்‌ சேர்ந்து, நடத்தை 
யிலும்‌ எல்லா அம்சங்களிலும்‌ சுத்தமாக இருக்கிறார்களா 
என்று பார்த்தால்‌ எங்கேயாவது இடறுகிறது. நாமும்‌ பரவா 
யில்லை; அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லாட்டா பாதகமில்லை' 
என்று இவர்களிடம்‌ நாட்டு நிர்வாஹத்தை ஓப்புவிக்கிறோம்‌. 
ஆனால்‌ ஹ்யூமன்‌ நேச்சர்‌' (மனுஷ்ய இயற்கை) போகிற 
போக்கில்‌, இப்படிக்‌ கலந்தாங்கட்டிகளாக இருக்கிறவர்களுக்கு 
ஒரு பதவி, ஸ்தானம்‌ என்பது கிடைத்த பிறகு, ஐந்துக்கு 
இரண்டு என்பது ஒன்று, அரை, கால்‌, ஸைஃபர்‌ என்று சரிந்து 
கொண்டே போகிறது. இதனால்தான்‌, அர்த்த சுத்தத்தை 
மட்டும்‌ சொல்லாமல்‌, ஆனாலும்‌ அதுதான்‌ பொது நிர்வாஹத்‌ 
தில்‌ மிகவும்‌ முக்யமான விஷயமாதலால்‌, அதைப்‌ பிரித்து 
முதலிடம்‌ கொடுத்துச்‌ சொல்லி, அதோடு கூட 'ஆத்மசுத்தம்‌' 
என்பதாக ஒருவனுடைய ஆல்‌-ரெளண்ட்‌ காரெக்டரும்‌ பழுதில்‌ 


லா பு > ப்‌ . a ட ரம்‌ ர்‌ 
i வேண்டுமென்று விதியில்‌ சேர்த்திருக்‌ 


அந்தக்‌ காலத்தில்‌ ஆஸ்திக்யம்‌, சாஸ்த்ராபிமானம்‌, தெய்‌ 
தடம்‌ பயபக்தி, அடக்கம்‌, கட்டுப்பாடு முதலிய எல்லாமே 
களின்‌. akon எமூஹத்தில்‌ ஆழமாகப்‌ பரவியிருந்ததால்‌ 
இன்றுபோல்‌ wT லெவல்‌ மிகவும்‌ உயர்வாயிருந்தது. 
று பால்‌ தப்பு வழிகளில்‌ இழுக்கிற அனேகக்‌ கவர்ச்சி 


வாஹத்துக்கு வரலாம்‌, வரமுடி 
(ஷரத்து) நிர்ணயித்துவிடுகிறது. 


ப is ்‌ Clause-g ர்‌ 6 ப தில்‌ 
சொன்ன அர்த்த - அதம ge ரூம்‌ குறிப்பாக ஐந்த? 
கருத்துக்‌ கொண்டவையே. இலன்‌ ரக்ஷித்துக்‌ கொடுப்பதில்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஐடியலிஸம்‌ பேசாமல்‌, இந்தச்‌ சுத்தர்களும்‌ ஸந்தர்ப்ப நெரி 
சலில்‌ இனிமேல்‌ அசுத்தராகக்‌ கூடிய ஹேதுக்கள்‌ இருக்கின்றன 
என்பதைக்‌ கவனித்துத்தான்‌, அந்த ஹேதுக்களை இல்லாமல்‌ 
செய்துவிடவேண்டுமென்றே இந்த இரண்டு. ஷரத்துகளும்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. 


இதில்‌ முதலாவது, ஒரு வருஷம்‌ மெம்பராயிருப்பவன்‌ 
அப்புறம்‌ மூன்று வருஷத்துக்கு மெம்பராக இருக்க முடியாது 
என்று பண்ணிவிடுகிறது. அந்தக்‌ காலத்தில்‌ இந்தக்‌ கிராம 
மஹாஸபைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல்‌ நடந்தது. 
இம்மாதிரி ஒரு தேர்தலில்‌ ஜயித்தவன்‌ அடுத்த மூன்று வருஷங்‌ 
களும்‌ தேர்ந்தெடுக்கப்பட முடியாது. ஏன்‌? பல 'டெர்ம்‌'கள்‌ 
பதவி வஹித்தால்‌ ஒருத்தனுடைய செல்வாக்கு மிதமிஞ்சிப்‌ 
போகும்‌; தான்‌ செய்த தப்புகள்‌ வெளிப்படாமல்‌ மூடி மறைக்க 
நிறைய அவகாசம்‌ கிடைத்துவிடும்‌; தனக்கு ஆதாயமான 
விதங்களில்‌ கார்யத்தைக்‌ கொண்டு போவது, தனக்கு 
வேண்டப்பட்டவர்களுக்குச்‌ சலுகை காட்டுவது, வேண்டா 
தவர்களுக்கு ஏதாவது ஹிம்ஸை தந்துகொண்டேபோய்‌ 
அவர்களை இருந்த இடம்‌ தெரியாமல்‌ செய்வது என்றெல்லாம்‌ 
ஏற்பட்டுவிடும்‌. அதனால்தான்‌ அதிகார ஸ்தானத்தில்‌ எவனொ 
ருவனும்‌ ஆணிவேர்‌ - சல்லிவேர்‌ விட்டுக்கொள்வது பற்றி 
நினைக்கவே இடம்‌ கொடாமல்‌, “ஒரு வருஷம்‌ டெர்ம்‌ ஆச்சா? 
மூணு வருஷத்துக்கு மூட்டையைக்‌ கட்டிக்கொண்டு 
போய்ச்சேர்‌' என்று விதி செய்திருப்பது. 


ஐந்து வருஷப்‌ 
பதவிக்காலம்‌ . 


இப்போது ஐந்து வருஷத்துக்கொரு முறை ஜெனரல்‌ 


தேர்தல்‌) என்று ஏற்படுத்தி இருக்கிறார்‌ 

பது ஒருத்தன்‌ நன்றாக முளைவிட, 

ற 'டெர்ம்‌' என்றே தோன்றுகிறது. 
2 


எலெக்ஷன்‌ (பொதுத்‌ 22 
கள்‌. ஐந்து வருஷம்‌ என்‌ 
வேர்விட அவகாசம்‌ தருக 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


5 


ஆனாலும்‌ ஓர்‌ ஊரின்‌ நிர்வாஹமாயில்லாமல்‌, ஒரு பெரிய 
மாகாணத்தினுடையவும்‌, இந்தியா தேசம்‌ முழுவதுடையவுமே 
ஆட்சியைக்‌ கவனிக்கிற ஸபைகளைக்‌ குறித்து இந்த ஐந்து 
வருஷ 'டெர்ம்‌' என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. இப்படி 
மாகாண, தேசிய ஸ்கேலில்‌, அதோடு ஊர்‌ ஸபை போல 
ஏதோ சில மக்களின்‌ சில ஸெளகர்யங்களை மட்டும்‌ குறித்த 
தாயில்லாமல்‌, தேச ஜனங்கள்‌ ஸகலருடைய ஜீவாதார 
விஷயங்கள்‌ எல்லாவற்றிலுமே சட்ட திட்டங்கள்‌ செய்ய 
வேண்டியிருக்கும்போது, அவற்றுக்கான தீர்க்காலோசனைகள்‌ 
செய்து, அவற்றின்‌ கார்ய கிரமம்‌ பிடிபட்டு, பலனும்‌ ஓரளவுக்‌ 
காவது தெரிய வேண்டுமென்றால்‌ ஐந்து வருஷ “டெர்ம்‌” 
ஸரிதான்‌ என்றே தோன்றுகிறது. 


இதற்கு ஆதரவாக இன்னொரு பாயின்ட்கூட (இருக்கிறது). 
ப்ரதி வருஷமும்‌ தேர்தல்‌ இல்லாமல்‌, ஐந்து வருஷத்துக்கு ஒரு 
முறை என்பதால்‌, வயஸு வந்தவர்களுக்கெல்லாம்‌ வோட்டு 
என்பதில்‌ சற்று முன்னே சொன்ன புரட்டுகள்‌ வருஷா வருஷம்‌ 
புதுப்பிக்கப்படுவதற்கில்லாமல்‌ இந்த அதர்ம ப்ரவாஹத்தை 
ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறையாகத்‌ .தள்ளிப்போட்டதாகிறது! 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ ஒரு சிலர்‌ ஒரு வருஷத்துக்குமேல்‌ 
அதிகாரத்தில்‌ நீடிப்பதால்‌ ஏற்படக்‌ கூடிய த்ர்மக்குலைவு, ப்ரதி 
வருஷமும்‌ தேர்தல்‌ நடத்துவதால்‌ தேர்ந்தெடுப்பவர்களான 
அத்தனை ஜனங்களுக்கும்‌ ஏற்படக்கூடிய மாசினால்‌ உண்டா 
கும்‌ தார்மிகச்‌ சீர்குலைவு - என்ற இரண்டில்‌ பின்னதே பெரிய 
உத்பாதமாகத்‌ தோன்றுகிறது. அதனால்‌ ஐந்து வருஷம்‌ 
என்பதை ஆகக்ஷேபிக்கத்‌ தோன்றவில்லை. 


ஆனாலும்‌ இப்படி ஓர்‌ ஐந்து வருஷ 'டெர்ம்‌' அங்கம்‌ 
வஹித்தவர்‌ அடுத்த எலெக்ஷனில்‌ நிற்க இடம்‌ தரலாமா என்ற 
கேள்வி பிறக்கிறது. இதற்கு மேலே இதை நான்‌ நிரவல்‌ 
பண்ணுவதற்கில்லை. எவரொருவரும்‌ தன்னையோ, தன்னைச்‌ 
சேர்ந்தவர்களையோ அதிகாரத்தில்‌ நிலைநாட்டிக்‌ கொள்ள 
விடக்கூடாது என்றால்‌ சட்டஸபைகளில்‌ ஒருவரின்‌ பதவிக்‌ 
காலத்துக்கு ஏதாவது ஒரு எல்லை கட்டினால்‌ தேவலைதான்‌ 
என்பதற்கு “நிரவல்‌' அவசியமில்லை! 


ஒரு வருஷ 'டெர்ம்‌' ஆனவன்‌ மூன்று வருஷத்துக்கு அங்கம்‌ 
30 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வஹிப்பதற்கில்லை என்று முன்னோர்‌ செய்த வரையறையில்‌ ' 
தொக்கி நிற்கும்‌ இன்னொரு நல்ல அம்சம்‌: அவ்வப்போது 
ப்ரதிநிதகளை மாற்றி மாற்றி, நிர்வாஹத்தில்‌ புது ரத்தம்‌ 
பிடிக்கும்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற அபிப்ராயத்துக்கு 
இங்கே மதிப்புத்‌ தரப்படுறெது. வருஷத்துக்கு ஒரு தரம்‌ 
தேர்தல்‌ என்றும்‌, ஒரு மெம்பரின்‌ இரண்டு டெர்ம்களுக்‌ 
இடையிலே மூன்று வருஷம்‌ gap இருக்க வேண்டும்‌ 
என்றும்‌ வைத்ததால்‌, இப்படி வருஷா வருஷம்‌ முப்பது பேர்‌ 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ முறையின்‌ கீழே ஒரு கிராமத்தில்‌ நல்ல 
நடத்தையும்‌, படிப்பும்‌, கார்ய ஸாமர்த்யமும்‌ உள்ள அத்தனை 
பேருக்குமே ஸ்பை மெம்பராகிப்‌ பொதுப்பணியில்‌ நேராக 
ஈடுபட வாய்ப்புக்‌ கிடைத்திருக்கும்‌. இதனால்‌ இது 
நம்முடைய ஸொந்த ஸபை' என்று ஊராருக்கு நல்ல 
பிடிமானம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. “யாரோ என்னவோ நடத்தி 
விட்டுப்‌ - போகிறார்கள்‌. நாம்‌ தலையிட்டு என்ன நடக்கப்‌ 
போகிறது?” என்று பொதுஜனங்கள்‌ ஊராட்சியில்‌ அக்கறை 
யில்லாமல்‌ விலகி நின்றிருக்கமாட்டார்கள்‌! 


தார்மிக நிர்வாஹத்தின்‌ 


முதுகெலும்பு 


அபேக்ஷ்கராகப்பட்டவர்கள்‌ “வாரியம்‌ க்‌ 
க ந்துக்‌ ல்லாதார 
பெருமக்களுக் ஆத்ம பந்துக்களல்‌ ருக்க 
ரேண்டம்‌ சையது சடா தி ப ச்ஸ்‌ விர்‌ 
ம்‌ ஏதாவது ஒரு கப த்தால்‌ த்‌ 
சன்று தொவ்னேனலலல்‌ இவர்களைத்தான்‌ வறக ப்‌ 
ப்‌ என்பது. எல்லா மெம்பருமே ஏதோ ஒரு ட்‌ 
வாரியம்‌ செய்தவர்தான்‌. இந்த! வேலைல Oe விட்‌ 
டென்யூரு'க்கு (பதவிக்காலத்‌, at Sarr OS ae oe 
எடுமென்றும்‌, மூன்று வருஷ தான்‌ 
ee எ லெக்ட்‌ ஆகி அந்தப்‌ eee ae 
A = 
பார்த்தாயிற்று. இம்மாதிரி ௮௫ யூ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


“வாரியம்‌ செய்தொழித்தவர்‌'. இவர்‌ மட்டுந்தான்‌ மறுபடி 
மூன்று வருஷம்‌ தேர்தல்‌ பெற முடியாதென்றில்லாமல்‌, 
இவருடைய நெருங்கிய உறவினரான 'ஆத்ம பந்துக்களும்‌” 
தேர்தலில்‌ அபேக்ஷகராயிருக்க முடியாது என்பதே ஷரத்தின்‌ 
அர்த்தம்‌! 


இந்த ஷரத்தைப்‌ பார்க்கிறபோது, “இதென்ன? நேராக 
“கான்டிடேட்‌'டின்‌ (அபேக்ஷகரின்‌) அர்த்த - ஆத்ம சுத்தங்‌ 
களைப்‌ பார்ப்பது ஸரிதான்‌. ஆனால்‌ ஆது போதாதென்று, 
இது இரண்டும்‌ இருக்கிறவனைக்கூட அவன்‌ ஏற்கெனவே மெம்‌ 
பராயிருந்தவனின்‌ நெருங்கிய பந்துவா என்று பார்த்து, இந்தச்‌ 
சுற்றிவளைத்த காரணத்துக்காக டிஸ்க்வாலிஃபை செய்வ 
தென்றால்‌ , அதெப்படி ஸரியாகும்‌?' என்று தோன்றலாம்‌. 
ஆனால்‌ நன்றாக அறிவைச்‌ செலுத்திப்‌ பார்த்தோமானால்‌ 
இந்தக்‌ கடைசி ஷரத்தும்‌ தர்மந்யாயமான நிர்வாஹத்துக்கு 
முதுகெலும்பு மாதிரியாகுமென்று புரியும்‌. 


எப்படியென்றால்‌, முன்னே மெம்பராக இருந்தவர்களின்‌ 
நெருங்கிய பந்துக்கள்‌ புதிதாக மெம்பரானால்‌, அவர்கள்‌ 
செய்துவிட்டுப்‌ போன முறைகேடுகளை இவர்கள்‌ நீடிக்கப்‌ 
பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ பண்ணின தப்புகளை இவர்கள்‌ மூடி 
மழுப்பப்‌ பார்ப்பார்கள்‌. அல்லது அவற்றையே ஸரியானவை 
என நிலைநாட்டப்‌ பார்ப்பார்கள்‌. ஸந்தர்ப்பத்தை அனு 
ஸரித்து, அவர்கள்‌ முன்னே எடுத்த சில முடிவுகளை இப்போது 
ரிவைஸ்‌ செய்யத்‌ தேவை இருந்தாலும்‌, அப்படிப்‌ பண்ணி 
னால்‌ அது அவர்களிடம்‌ தப்புக்‌ கண்டுபிடித்துக்‌ காட்டிக்‌ 
கொடுத்தாற்‌ போலாகும்‌ என்று. உறவுப்‌ பாசத்தால்‌ நினைத்து, 
இதற்காக ஊர்‌ நலனை விட்டுக்கொடுப்பார்கள்‌. மனித இயற்‌ 
கையில்‌ அனேகமாகப்‌ பெரும்பாலோர்‌ இப்படியெல்லாம்தான்‌ 
பண்ணப்‌ பார்ப்பார்கள்‌. இப்படி முற்காலத்திலிருந்த உறவுக்‌ 
கார மெம்பர்களுக்காக தற்கால மெம்பர்கள்‌ ஊரை விட்டுக்‌ 
கொடுப்பது மட்டுமில்லாமல்‌, பிற்காலத்தில்‌ ஸபை மெம்பராக 
வரக்கூடிய. தங்களுடைய ஆத்ம பந்துக்களுக்கு ஆதாயமான 
திட்டங்களைக்‌ கொண்டு வருவதில்‌ எண்ணம்‌ செலுத்தவும்‌ 


இதனால்தான்‌ பாரம்பர்ய அதிகாரமென்பது ராஜாவோடு 
; ட்‌ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ அவன்‌ 


நிற்கட்டும்‌, ஜனங்கள்‌ ஒரு மைய புருஷனிடம்‌ விச்வாஸத்தில்‌ 
கட்டுப்பட்டு நிற்க அது அவசியம்‌ என்று வைத்தபோதே, 
சிறிய அளவில்‌ ஊராட்சி என்று வரும்போது அங்கே உறவு 
முறையால்‌ எந்தச்‌ சலுகையும்‌ ஏற்பட்டுவிட முடியாதபடி. 
ஒரே அடியாய்‌ அடித்துப்‌ போட்டுவிட்டார்கள்‌. 


உச்ச லெவலில்‌ மானார்க்கியும்‌ (முடியரசும்‌), பாரம்பர்ய 
வாரிசுரிமையும்‌ இருந்தாலும்‌ அது அனேகவிதமான மந்த்ரா 
லோசனை ஸபைகளுக்குக்‌ கட்டுப்பட்டே நடந்தது. மனு 
தர்மாதி சாஸ்த்ர நூல்களுக்குக்‌ கட்டுப்பட்டே மந்த்ராலோ 
சனை ஸபை முடிவுகள்‌ பண்ணும்‌. அடிப்படைச்‌ சட்டம்‌ ராஜா 
தன்னிஷ்டப்படி போடுவதல்ல. எந்த ராஜா ஆண்டாலும்‌ தர்ம 
சாஸ்த்ரங்கள்‌, அர்த்த சாஸ்த்ரம்‌, நீதி சாஸ்த்ரம்‌ ஆகியனதான்‌ 
அடிப்படைச்‌ சட்டம்‌. அதன்மேல்‌ ராஜா இடம்‌, பொருள்‌, 
ஏவலை அனுளரித்துப்‌ புது ரூல்கள்‌ கொஞ்சம்‌ போடலாம்‌. 
அவ்வளவுதான்‌. மேல்நாடுகளில்‌ ராஜா வைத்ததே சட்டம்‌ 
என்று இருந்ததால்தான்‌, “The King can do no wrong’ 
என்றார்கள்‌. 'ரைட்டோ ராங்‌'கோ அவர்களுடைய ராஜா 
எதைப்‌ பண்ணினாலும்‌ அதைச்‌ சட்டமாக்க முடிந்ததாலேயே 
அது அவர்களுக்கு “ரைட்‌'டாகி விட்டது! “ராஜா ஊரைச்‌ 
சூறையாடலாம்‌; பிறருடைய ஸ்த்ரீகளை க்ரஹிக்கலாம்‌' என்று 
கூட அவனே சட்டம்‌ போட்டுக்கொண்டு விடக்கூடியபடி 
அவனுக்கு இதில்‌ பூர்ண அதிகாரம்‌ இருந்தது. அப்படி, Be 
தேசத்தில்‌ இருந்ததேயில்லை. Law-making power (சட்டம்‌ 
போடும்‌ அதிகாரம்‌) என்பது நம்‌ ராஜாக்களுக்கு முழுசாக, 
'அப்ஸொல்யூட்‌'டாகக்‌ கொடுக்கப்படவில்லை.. _ அவனும்‌ 
சாஸ்த்ரங்களின்‌ சட்டத்துக்குக்‌ கட்டுப்பட்டுத்தான்‌ நடக்க 
“ராங்‌” பண்ணிவிட்டா 
னென்று ராஜஸதஸின்‌ பெரியவர்கள்‌ முடிவு செய்து அவனை 
ஸிம்ஹாஸனத்திலிருந்து இறக்கியும்‌ இருக்கிறார்கள்‌. துன்மார்க்‌ 
கத்தில்‌ போன அஸமஞ்ஜன்‌ மாதிரியான ராஜகுமாரர்களையும்‌ 
ராஜாவான பிறகும்‌ யதேச்சாதிகாரமாகத்‌ தன்‌ மனஸாப்படிப்‌ 
பண்ணின வேனன்‌ போன்றவர்களையும்‌ மந்த்ராலோசானை 
ஸபையினர்‌ ஒழித்தே கட்டியிருக்கிறார்கள்‌! 
ஊர்‌, ஸை அங்கத்தினர்களைப்‌ 


னால்‌ ஊருக்‌ 
Se கனு ஸாத்யப்‌ 


பரீக்ஷிக்க . மந்த்ராலோசனை ஸபைகள்‌ வைத்து 
33. 
0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


படுமா? அப்பன்‌ - பிள்ளை என்ற பாரம்பர்யம்‌, அல்லது 
வேறுவித உறவுமுறைகளால்‌ ஒவ்வொரு ஊர்‌ ஸபைகளிலும்‌ 
இருக்கப்பட்ட ஏராளமான அங்கத்தினருக்குள்ளே பிணைப்பு 
ஏற்படுமானால்‌ இது ஒவ்வொன்றையும்‌ கவனித்துப்‌ ரப்‌ 
படுத்திக்‌ கொண்டிருக்க மந்த்ராலோசனை ஸபைகள்‌ அமைத்து 
மாளாது. அப்புறம்‌ இந்த மந்த்ராலோசனை ஸபை அங்கத்‌ 
தினர்களுக்குள்ளேயும்‌ இப்படி உறவுமுறைப்‌ பிணைப்பு இருக்‌ 
கிறதா, அதற்குக்‌ கண்காணிப்பு செய்ய இன்னொரு ஸபை 
வேண்டுமா என்று அதுபாட்டுக்கு நீண்டு கொண்டே போகும்‌. 
அதனால்தான்‌ உச்ச லெவலில்‌ ஹெரிடிடரி மானார்க்கி (பாரம்‌ 
பர்ய முடியரசு) என்று வைத்தபோதிலும்‌ Erp லெவலில்‌, 
ஊராட்சியில்‌, கிராம ஆட்சியில்‌ இப்படிக்‌ கூடவே கூடாது. 
அப்பன்‌ - பிள்ளை என்று மட்டுமில்லாமல்‌ மற்ற கிட்டத்து 
உறவுக்காரர்கள்கூட மெம்பர்களாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட 
இடம்‌ தரக்கூடாது என்று விதி செய்திருக்கிறார்கள்‌. 


நீண்ட காலம்‌ அடிமைப்பட்டும்‌, தரித்ரப்பட்டும்‌ இருந்து 
விட்ட நம்‌ தேசத்தில்‌, இப்போது புதிதாக ஸ்வய அதிகாரம்‌ 
வந்திருக்கிறபோது, கண்டது காணாத மாதிரிப்‌ பிடுங்கித்‌ 
தின்ன வேண்டும்‌ என்பதில்‌ ஏற்படக்கூடிய வேகத்தில்‌, பழைய 
ராஜாக்களும்‌ ஐமீன்தார்களும்‌ எடுபட்டுப்‌ போனாலும்‌, புது 
சாகச்‌ சட்ட ஸபைகளில்‌ இடம்பெறுகிறவர்களில்‌ அவரவரும்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ பந்துக்களோடு “ஜமீன்தாரி”கள்‌ ஸ்ருஷ்டித்துக்‌ 
கொள்ளாமலிருக்க, இந்த மாதிரி இப்போதும்‌ ஏதாவது 
ஷரத்து இருந்தால்‌ தேவலை என்று நினைக்க இடமிருக்கிறது. 


அந்த நாள்‌ ராஜா விஷயம்‌ மாதிரி இல்லை இந்த நாள்‌ 
மந்த்ரிகள்‌ முதலானவர்களின்‌ விஷயம்‌. ராஜ குமாரர்களும்‌, 
ராஜ குடும்பத்திலுள்ள முக்யஸ்தர்களான ராஜ பந்துக்களும்‌ 
பரம்பரையாகப்‌ பெரிய பொஸிஷன்களில்‌ இருந்து வந்திறாப்‌ 
பவர்களாகவே இருப்பார்கள்‌. அதற்கேற்ற கல்வி - கேள்வி, 
அந்தஸ்து, வாழ்க்கைச்‌ சூழ்நிலை உள்ளவர்களாகவும்‌ இருப்‌ 
பார்கள்‌. ஆதலால்‌ புதுசாக ராஜா இவர்களுக்கு ஏதோ பார 
பக்ஷம்‌ காட்டித்‌ - தூக்கிவிட வேண்டுமென்பதற்குப்‌ பெரும்‌ 
பாலும்‌ இடமே இல்லாமலிருந்திருக்கும்‌. இக்கால மந்த்ரிகளின்‌ 
புத்ரர்கள்‌ பந்துக்கள்‌ ஆகியோர்‌ விஷயத்தில்‌ இப்படிச்‌ சொல்‌ 

24. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ட... 2 கமலி re a லப வலம்‌ டப 


வதற்கில்லை. பொருளாதாரம்‌, ஸமூஹ அந்தஸ்து முதலான 
வற்றில்‌ ரொம்பவும்‌ ஸாமான்யமாக இருக்கப்பட்ட ஒருவர்‌ 
இப்போதைய தேர்தல்‌ முறையினால்‌ மந்த்ரியாகி திடீரென்று 
செல்வம்‌, செல்வாக்கு ஆகியவற்றில்‌ பெரிய உயர்வு பெற 
முடியும்‌. இப்படிப்பட்டவர்களின்‌ உறவினர்கள்‌ எப்படியிருப்‌ 
பார்கள்‌? 


அதோடு “வெல்‌ஃபேர்‌ ஸ்டேட்‌' என்பதாகப்‌ பொதுஜன 
வாழ்வின்‌ பல துறைகளிலும்‌ ப்ரவேசிப்பதற்குப்‌ புதிதாக 
ஏற்பாடு வந்திருப்பதால்‌ ஜனங்களிடம்‌, 'இன்னின்ன நல்லது 
பண்ணுவேன்‌; அதற்கு ப்ரதியாக இன்னது செய்யணும்‌ என்று 
'கையூட்டு' வாங்க அதிக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்ன 
மாதிரி நீ செய்யாவிட்டால்‌ உன்‌ தொழிலையோ இன்னொன்‌ 
றையோ கெடுப்பேன்‌' என்று மிரட்டித்‌ தனக்குக்‌ கட்டுப்பட்டி 
ருக்குமாறு பண்ணவும்‌ இப்போதைய புதிய ஏற்பாட்டில்‌ அதிக 
இடமிருக்கிறது. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, பல கட்சிகள்‌ 
என்று ஏற்பட்டிருப்பதில்‌ உண்டாகிற பரஸ்பரப்‌ போட்டியில்‌ 
தர்மத்தை விட்டாவது தன்னுடைய கட்சியை எப்படியேனும்‌ 
நிலைப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ பல 
பேருக்கு ஏற்படத்தான்‌ செய்யும்‌. கட்சியால்‌ தன்னையும்‌, 
தன்னால்‌ கட்சியையும்‌ வளர்த்துக்கொள்ள. வேண்டியதான 
நிலையில்‌ கட்சியின்‌ பெயரைக்‌ கொண்டு : எங்கெங்கே 
லாபமடைய முடியுமோ அங்கேயெல்லாம்‌ தன்னோடு நிற்‌ 
காமல்‌ தன்னுடைய சாய்காலைக்‌ கொண்டு புத்ரர்‌, பந்துக்கள்‌ 
ஆகியோரையும்‌ உள்ளே நுழையவிடுவது els sae 
அப்புறம்‌... சொல்லணுமா? முறைகேட்டுக்கு முடிவேயில்லா 
மல்தான்‌ ஆகும்‌! பல்வேறு கட்சிகளிடையே போட்டி என்பது 
மாத்திரமில்லாமல்‌, ஒவ்வொரு கட்சியிலுமே சாய்காலுள்ள 
ஒவ்வொருவருக்கும்‌ ஓர்‌ உறவுக்கார கோஷ்டி i ன்‌ 
= ‘Clique’, ல்‌ ee த்து 2 ours 
$வனிக்கும்படிச்‌. சொல்கிறார்களே, | t 
தோன்றி. ட்‌ கட்சிக்கும்‌ ஐடியல்‌, ஐடியாலஜி எனல 
போய்‌, “யார்‌ யாரை அமுக்கி முன்னுக்கு வர்லாம்‌? யார்‌ 
யாரை முழுங்கி ஏப்பம்‌ விடலாம்‌? என்ற உள்போட்டியே 
நித்யப்படி நிலவரமாகிவிடலாம்‌- 


இதையெல்லாம்‌ பார்க்கும்போது மெம்பர்களின்‌ நெருங்‌ 
ட] 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ; 


கின உறவினர்களுக்கு இடமில்லை என்று உத்தரமேரூர்‌ 
சாஸனத்தில்‌ தீர்மானம்‌ பண்ணியிருப்பதில்‌ நிரம்பவும்‌ ஸாரமி 
ரப்பதாகத்‌ தெரிகிறது. இப்படியெல்லாம்‌ பார்த்துப்‌ பார்த்து 
நிர்வாஹத்தில்‌ மாசு படியாமல்‌ ரக்ஷித்துள்ள அவர்களுடைய 
தர்ம ந்யாய உணர்ச்சியைப்‌ பற்றி மிகுந்த மதிப்பு ஏற்படுகிறது. 


பதவி நீக்கமும்‌ 


நிரந்தரத்‌ தடையும்‌ 


இந்த வருஷம்‌ அங்கம்‌ வஹிக்கும்‌ ஒருவன்‌ மூல்‌ i 
துக்கு அப்புறம்‌ எலெக்ட்‌ செய்யப்படுவதற்குங்கட இன்றோ 
கட்டுப்பாடு இருக்கிறது. இப்போது பதவிக்‌ காலத்தில்‌ முறை 
oe நடந்த எவனும்‌ மூன்று வருஷத்துக்கு அப்புறமும்கூட 
அபேசக்ஷ்களாக முடியாமல்‌ அது தடுத்து debar செய்கிறது. 
இவனுடைய தப்பு கண்டுபிடிக்கப்பட்டவுடனேயே இவன்‌ 
பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான்‌. அப்புறமும்‌ எலெக்‌ 
ஷனுக்கு நிரந்தரமாக debar அதிவிடுவான்‌. ஏதோ ஓ 
வருஷத்தில்‌ மெம்பராயிருப்பவன்‌ ஸரிவரக்‌ ல்க ட்‌ 
pi அத்த ப்‌ தப்புக்‌ கையெழுத்துப்‌ டடத Gar, 

வறே குற்றம்‌ செய்திருந்தாலோ உடனே டிஸ்மிஸ்‌ 8), 
அப்புறமும்‌ எலெக்ஷனுக்கு டிஸ்க்வாலிஃபை ல்‌ 
(அபேக்ஷகனாகும்‌ தகுதியை இழந்துவிடுவான்‌). 


பொது நிர்வாஹத்தில்‌ இப்படிப்பட்ட தப்புகள்‌ ஏற்படவே 
கூடாது என்பதில்‌ . எவ்வளவு கருத்தாயிருந்திருக்கிறார்‌ 
களென்பது, தப்புச்‌ செய்த அவனை மட்டுமின்றி, அவனுடைய 
கீழ்க்கண்ட உறவினர்கள்‌ அத்தனை பேரையும்‌ டிஸ்க்வாலிஃபை 
செய்திருப்பதிலிருந்து தெரிகிறது. தகப்பனார்‌, பிள்ளை 
ஸஹோதரர்‌, மாமனார்‌, மைத்துனர்‌, ஸஹோதரியின்‌ புருஷன்‌, 
ஸஹோதர - ஸஹோதரிகளின்‌ பிள்ளைகள்‌, ப்பின்‌ னை. 
தகப்பனாருடைய ஸஹோதரர்கள்‌, அவர்களுடைய ப்ளை 
கள்‌, அத்ததை பிள்ளை, மாமா, மாமா பிள்ளை, தாயாருடைய 

36 

, CC-0. In Public Domain. Digitized by.Muthulakshmi Research Academy 


'ஸஹோதரி பிள்ளை - என்றிப்படி, ஒரு மெம்பர்‌ செய்த குற்றத்‌ ' 


துக்காக அவனுடைய பந்து வர்க்கம்‌ முழுவதையுமே ஸ்பை 
மெம்பர்ஷிப்‌ பெறமுடியாதபடி அடியோடு ஒதுக்கிவிடுவதென்‌ 
றால்‌, அப்புறம்‌ நிர்வாஹத்தில்‌ தவறு எப்படி நடக்கும்‌? இந்த 
உறவுமுறைக்காரர்கள்‌ : எல்லோரையுமே “ஆத்மபந்துக்கள்‌” 
என்று சாஸனம்‌ விளக்கியிருக்றெது. 


குற்றம்‌ பண்ணினால்‌ அதுமுதலுக்கே அபேக்ை பெற மூடி 
யாதபடி ஒருவனை டிஸ்க்வாலிஃபை செய்ததோடு நிற்க 
வில்லை; முதலில்‌ க்வாலிஃபிகேஷன்‌ பெற்றிருந்தாலும்‌ 
பதவிக்கு வந்த பிற்பாடு குற்றம்‌ பண்ணினால்‌ அது அவனை 
பந்து வர்க்கத்தோடு சேர்த்து டிஸ்க்வாலிஃபை செய்துவிட்டது 
- என்கிற அம்சத்தை நன்றாகக்‌ கவனித்துக்கொள்ள வேண்டும்‌. 


பஞ்சமாபாதகம்‌ 


“அர்த்த சுத்தம்‌', “ஆத்ம சுத்தம்‌” என்று சொன்னதோடு 
சாஸனத்தின்‌ இன்னோரிடத்தில்‌ பஞ்சமாபாதகம்‌ என்கிற ஐந்து 
பெருங்குற்றங்களில்‌ எதைச்‌ செய்திருப்பவனையும்‌ அவனு 
டைய பந்துக்களோடு சேர்த்து டிஸ்க்வாலிஃபை செய்திருக்‌ 
கிறது. ப்ரம்மஹத்தி, ஸுராபானம்‌ என்ற கள்குடி, _ஸ்வர்ணஸ்‌ 
தேயம்‌ என்பதான பொன்னைத்‌ திருடுவது, குரு தல்ப கமனம்‌ 
என்பதாகக்‌ குரு பத்னியிடம்‌ தப்பான உறவு கொள்வது ன்‌ 
AAW இந்த நாலு பெருங்குற்றங்களும்‌, இந்தக்‌ குற்றங்களில்‌ 
ஒன்றைச்‌ செய்தவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்ப 
தான ஐந்தாவது குற்றமும்‌ சேர்ந்து 'பஞ்ச மஹா பாதகம்‌ 
எனப்படும்‌. “ப்ரஹ்மஹத்தி்‌ என்பதாக பிராமணனைக்‌ கொல்‌ 
வது. மட்டுமே இங்கே சொல்லப்பட்டாலும்‌, எந்தக்‌ கொலை 
யுமே ஒரு மஹாபாதகமாகத்தான்‌ கருதப்பட்டு அதைச்‌ செய்த 
வனை ஸமூஹம்‌ ஒதுக்கி வைத்தது. அதே போல, ஸ்வர்ணத்‌ 
தைத்‌ திருடுவது. மாத்திரமில்லாமல்‌ எல்லாவிதத்‌ இருட்டும்‌. 

37 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


குரு பத்னியிடம்‌ மாத்திரமின்றி எந்த ஒரு ஸ்த்ரீயிடமுமே 
தப்பாக நடப்பதும்‌ மஹாபாதகங்களாகக்‌ கருதப்பட்டன. 
கொலை, திருட்டு, வ்யபசாரம்‌ ஆகியவற்றிலேயே ரொம்பவும்‌ 
கேவலமானவை எவை என்பதைக்‌ காட்டத்தான்‌, ஸத்தான 
வனும்‌ தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்வதில்கூட சக்தியோ 
மனஸோ இல்லாமலிருப்பவனுமான ஒரு பிராமணனைக்‌ 
கொல்வது; லக்ஷ்மியின்‌ ஸான்னித்யம்‌ உள்ளதான ஸ்வா்ணத்‌ 
தைத்‌ திருடுவது; தாயாருக்கு ஸமமான குரு பத்னியிடம்‌ 
மனோவிகாரம்‌ கொள்வது இவற்றைக்‌ குறிப்பாகச்‌ சொன்னது. 
இவற்றுக்குமேல்‌ கொடூரமான - heinous என்கிற - குற்‌ 
மில்லை என்று அர்த்தம்‌. a 


மூசமாபாதகனைப்‌ போலவே 'ஆததாயி' என்றும்‌ ஒன்‌ 
உண்டு.* அரஜுனன்கூட (தையின்‌ பாக்கம்‌) த்வா 
களை ஆததாயி'கள்‌ என்று சொல்லி மஹா க்ரூரமான அந்த 
ஆததாயிகளைக்‌ கொல்வதால்கூடத்‌ தனக்குப்‌ பாபமே வந்து 
சேரும்‌ என்று பயப்பட்டுச்‌ சொல்லியிருக்கிறான்‌. 
ஸத்பிராமணனை மட்டுமில்லாமல்‌ மஹா பாபியையுங்கூடக்‌ 
கொலை செய்வது பாபம்தான்‌ என்று இங்கே தெரிறெது! 


இப்படிப்பட்ட பாதகங்களைச்‌ செய்‌ i i i 

ப்பட்ட பாத ய்தவர்களும்‌, அவர்‌ 

களுடைய பந்துக்கள்‌ எல்லோரும்‌ ஊர்‌ ஸபை அங்கத்தினரா 
வதற்கு அருஹதை இழந்துவிடுவார்கள்‌! 


* த. வைப்பவன்‌, விஷம்‌ வைப்பவன்‌, நிராயுதபாணிை 


கொல்பவன்‌, பொருளை அபஹரிப்பவல்‌ க க தால்‌ 
ஹரிப்பவன்‌; பூமி ஆயுதத்தால்‌ 

மனைவியை அபஹரிப்பவன்‌ ஆகிய அறுவரும்‌ ல்‌ ரிப்பவன்‌, பிறன்‌ 
3 oy : ததா .களாவர்‌. 


௩ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


அந்தக்‌ காலத்தில்‌ சாஸ்த்ரப்படி எந்தத்‌ தோஷங்கள்‌ 'பாபங்‌ 
கள்‌' என்று சொல்லப்பட்டனவோ அவையேதான்‌ ராஜாங்கத்‌ 
தின்‌ சட்டப்படி “குற்றங்கள்‌ என்று தீர்மானிக்கப்பட்டன. தற்‌ 
போது சாஸ்த்ரம்‌ சொல்லும்‌: தோஷங்கள்‌ 'லா'வில்‌ குற்றமாக 
வரவில்லை. இன்னம்‌ சொல்லப்போனால்‌, சாஸ்த்ரத்தில்‌ 
தோஷம்‌, பாபம்‌ என்று எதுகளைப்‌ பண்ணக்‌ கூடாது என்று 
சொல்லியிருக்கன்றனவோ அவற்றைப்‌ பண்ணுவதுதான்‌ 
முன்னேற்றத்துக்கு அறிகுறி என்றும்‌, சாஸ்த்ரப்படி செய்வதே 
தான்‌ “லாப்‌'படி குற்றம்‌ என்றுங்கூடச்‌ செய்து வருகிறார்கள்‌. 
இதில்‌ பெரிய High jump, Long jump செய்துகாட்டிப்‌ 
பெருமைப்படுவதற்கே ஸ்வதந்த்ரம்‌ ஏற்பட்டபின்‌ ஸாக்ஷாத்‌ 
நம்மவர்களால்‌ குடியரசுக்கான அரசியல்‌ நிர்ணயச்‌ சட்டம்‌ 
'முன்னேற்ற', 'முற்போக்கு' நோக்கில்‌ செய்யப்பட்டு வருறெது. 
பதிவ்ரயத்துக்கு (கற்பு நோன்புக்கு) ஹானியாக விவாஹரத்து; 
வது (மணப்பெண்‌) பரிசுத்தத்துக்கு ஹானியாக வயஸ-வந்த 
அப்புறம்தான்‌ கல்யாணம்‌; அவிபத்த குடும்ப (கூட்டுக்‌ 
குடும்ப)த்துக்கு ஹானியாகப்‌ பெண்ணுக்குச்‌ சொத்துரிமை; 
வைதிக ஆசார ஸம்ரக்ஷணத்துக்கு ஹானியாகக்‌ “கலப்பு 
போஜனம்‌, கலப்பு மணம்‌ - என்றெல்லாம்‌ சாஸ்த்ரப்படி 
மஹாபாபமானவற்றையெல்லாம்‌ முன்னேற்றம்‌, “முற்போக்கு 
என்ற பெயர்களில்‌ விசேஷமாக ஆதரித்து வ்ருத்தி செய்யத்‌ 
துணிந்திருக்கிறார்கள்‌. 


பழைய. நாளில்‌ ரிஷிகள்‌ தந்த தர்ம சாஸ்த்ரமும்‌, ராஜாக்‌ 

களின்‌ சட்டமுறையும்‌ ஒன்றாகவே இருந்தன. சட்டப்படியும்‌, 

சாஸ்த்ரப்படியும்‌' “என்று இப்போது இரண்டாகப்‌ பிரித்து, 

உம்‌” போட்டுச்‌ சொல்கிற மாதிரிச்‌ சொல்ல அப்போது அவசி 

யமில்லாமலிருந்தது. சாஸ்த்ரவிதியே சட்ட விதியாயிருந்தது. 
3 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சாஸ்த்ரம்‌ எதைத்‌ தோஷமென்று சொல்கிறதோ அது சட்டப்‌ 
படி. குற்றம்‌. ஒரு தோஷத்தைப்‌ போக்கிக்கொள்ள சாஸ்த்ரத்தில்‌ 
ப்ராயச்சித்தம்‌ சொல்லியிருந்தால்‌ அங்கே அப்படி ப்ராயச்சித்‌ 
தம்‌ செய்து கொண்டவனைப்‌ பெரும்பாலும்‌ ராஜாங்க நீத 
ஸ்தலமும்‌ குற்றவாளி அல்ல என்றே கருதிற்று. ப்ராயச்சித்தம்‌ 
செய்துகொண்டதில்‌ பாபம்‌ போயிற்று என்பதைச்‌ சட்டமும்‌ 
, ஒப்புக்‌ கொண்டதென்றாலும்‌, சில பாபங்களை, அதாவது 
குற்றங்களை, செய்தவன்‌ அந்தப்‌ பழக்கத்தில்‌ மறுபடி அதே 
மாதிரிப்‌ பண்ணிவிடக்கூடும்‌ என்பதையும்‌ சட்டம்‌ கவனித்தது. 
சாஸ்த்ரத்திலுங்கூட ப்ராயச்சித்தமானது ஒருவன்‌ இதற்குமுன்‌ 
செய்த பாபத்தை கழுவுவதாகத்தான்‌ சொல்லியிருக்கிறதே 
தவிர இனிமேல்‌ அப்படிப்‌ பண்ணாமல்‌ அவனைத்‌ தடுப்ப 
தாகச்‌ சொல்லவில்லை. ஆகையால்‌, மறுபடி எந்த மாதிரிக்‌ 
குற்றங்களைச்‌ செய்யும்படிவிட்டால்‌ ரொம்பவும்‌ ஸமூஹ 
விரோதமாக, ஸமூஹத்துக்கு அபாயமாக ஆகுமோ, அப்படிப்‌ 
பட்ட பாபங்களைப்‌ பண்ணினவன்‌ சாஸ்த்ர ரீதியாக ப்ராயச்‌ 
சித்தம்‌ பண்ணிக்கொண்டிருந்தால்கூட ஸமூஹ நலனை 
முன்னிட்டு அவனைச்‌ சட்டப்படித்‌ தண்டித்து, மறுபடி அவன்‌ 
அப்படிச்‌ செய்யாதபடி. கட்டுப்படுத்த வேண்டுமென்று கருதப்‌ 
பட்டது. 


இந்த முறையில்தான்‌ அந்தச்‌ சோழர்கால சாஸனத்திலும்‌, 
ப்ராயச்சித்தம்‌ செய்துகொண்டால்‌ இல. குற்றங்களிலிருந்து 
விடுபட்டதாகக்‌ கருதி மெம்பர்ஷிப்‌ தரலாமென்றும்‌; வேறு 
சில குற்றங்களுக்கோ ப்ராயச்சித்தம்‌: செய்துகொண்டாலும்‌ 
மன்னித்துவிடாமல்‌, ஆயுஸ்‌ பூராவும்‌ அப்படிப்பட்டவர்களை 
ஸபையிலிருந்து பஹிஷ்காரம்‌ செய்ய வேண்டுமென்றும்‌ ஒரு 
பாகுபாடு செய்திருக்கிறது. இப்படி ப்ராயச்சித்தம்‌ பண்ணிக்‌ 
கொண்டாலும்‌ ஸபையில்‌ ஸ்தானத்துக்கு அருஹதை 
பெறாதவர்‌ யார்‌ யாரென்றால்‌: மாம்ஸம்‌ சாப்பிட்ட 
பிராமணர்கள்‌, மேலே சொன்ன மஹாபாதங்களைப்‌ பண்ணின 
வர்கள்‌ - குறிப்பாக, வியபசார தோஷமுள்ளவர்கள்‌, 
விரோதியாக இருக்கிறவர்கள்‌. 


பொய்க்‌ கணக்குக்‌ காட்டினவர்களும்‌ பொய்‌ ஸாக்ஷி 

சொன்னவர்களும்‌ அவர்களுடைய பந்துக்கள்‌ ஸஹிதம்‌ 

“டிஸ்க்வாவிஃபை' ஆகிவிடுவரர்கள்‌. எந்தவிதத்தில்‌ தப்பான 
40 : 


கிராம 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பண ஆதாயம்‌ பெற்றிருந்தாலும்‌ இதே கதிதான்‌. தப்பான 
முறையில்‌ எப்படிச்‌ சொத்து சேர்த்திருந்தாலும்‌ அது லஞ்ச 
மாகவே கருதப்பட்டது. “எப்பேர்ப்பட்ட கையூட்டும்‌ கொண் 
டான்‌' என்று பண வ்யவஹாரத்தில்‌ 'சுத்தமில்லாதவனை 
அந்தக்‌ கல்வெட்டில்‌ சொல்லியிருக்கிறது. 


அந்தக்‌ காலத்தில்‌ ரொம்பவும்‌ நீசத்தனமான 9G 
காரியத்தைப்‌ பண்ணினவனைக்‌ கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்‌ 
கழுதைமேல்‌ ஏற்றி ஊர்வலம்‌ விடுவது வழக்கம்‌. தாங்கமுடி 
யாத அவமானத்தில்‌ தப்பு நன்றாக மனஸில்பட்டு மறுபடி 
அம்மாதிரி அவன்‌ பண்ணாமலிருப்பதற்குத்தான்‌ இப்படிச்‌ 
செய்தார்கள்‌. 


குற்றவாளிகளையும்‌ கெளரவமாக நடத்த வேண்டும்‌. 
ஜெயிலை 'ட்ராவலர்‌'ஸ்‌ பங்களா' மாதிரி ஸெளக்யமாக்கித்‌ தர 
வேண்டும்‌ என்று ஆரம்பித்தால்‌ இந்த அன்‌-எம்ப்ளாய்மெண்ட 
யுகத்தில்‌ எவருக்கும்‌ அங்கேதான்‌ போய்‌ ஸுகவாஸம்‌ பண்ணீ 
லாமே என்று தூண்டிவிடுறெமாதிரி ஆகிறது! மனுஷ்யாபி 
மானம்‌ என்பது தப்புப்‌ பண்ணுபவன்‌ நல்ல மனுத்‌ 
முன்னேறுவதைக்‌ கெடுப்பதற்கே தூண்டுகோலாகி டக்‌ 
கூடாது; எதிலும்‌ பாத்ரமறிந்து செய்ய வேண்டும்‌ என்பதற்‌ 
காகச்‌ சொல்கிறேன்‌. 

லத்த : 

பழைய நாளில்‌ கழுதைமேல்‌ ஏறினவனுக்கும்‌. க 
பண்ணினவனுக்கும்‌ ஸபையில்‌ இடமில்லை. இலது ANS 
யேறினாரையும்‌. கூடலேகை செய்தானையு?? கடம்‌ 
எழுதிப்‌: புக இடம்‌ பெறாததாகவும்‌ எ ல்‌ 
சொல்லியிருக்கிறது. “கூடலேகை என்றா லி 
கையெழுத்து. “லேகை' என்றால்‌ பட வடட ர்‌ றன்‌ 
றால்‌ பொய்‌, மோசடி; fraud என்பது. கட 
போர்ஜரி: 


41 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


வேட்பாளர்‌ இல்லாத, 


வாக்காளர்‌ இல்லாத 


இவர்கள்‌ “ஸபைத்‌ தேர்தலுக்குத்‌ தகுதி பெறாதவர்கள்‌” 
என்பதைத்தான்‌ “குடவோலை எழுதிப்‌ புக இடம்‌ பெறாத" 
வர்கள்‌ என்று சொல்லியிருக்க வேண்டுமென்று எவரும்‌ 
ஊஹித்துவிடலாம்‌. ஆனால்‌, தேர்தலை ஏன்‌ “குடவோலை 
எழுதிப்‌ புகுவது” என்று சொல்லியிருக்கிறது என்பது மட்டும்‌ 
ஊஹிக்க முடியாததாக இருக்கிறது. 'குடவோலை' என்ன, 
அது “எழுதிப்‌ புகுவது” என்ன என்று புரியவில்லை. 


புரியாத இதையும்‌ இரண்டாவது சிலா சாஸனம்‌ தெளி 
வாகப்‌ புரிய வைக்கிறது. 


இப்போதுதான்‌ அந்த நாள்‌ எலெக்ஷனில்‌ இருந்த 
ரொம்பப்‌ புதுமையான (அதாவது நமக்குப்‌ புதுமையாகத்‌ 
தோன்றுவதான), முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லப்‌ 
போகிறேன்‌. இதுவரை தேர்தல்‌ விதிகளைப்‌ பற்றிச்‌ சொன்‌ 
னேன்‌. இனிமேல்தான்‌ அந்தத்‌ தேர்தல்‌ எப்படி நடந்தது என்று 
அதன்‌ “ப்ரொஸீஜரை'ச்‌ சொல்லப்‌ போகிறேன்‌. இதிலே நூதன 
மான விஷயமிருக்கிறது! 


அபேக்ஷகர்கள்‌ என்பதாகச்‌ சிலபேர்‌ போட்டி போட்டுக்‌ 
கொண்டு தேர்தலுக்கு நின்று வோட்டு கேட்பதென்பதே அப்‌ 
போது கிடையாது! வோட்டர்கள்‌ என்று யாரும்போய்‌ 
வோட்‌ போட்டதும்‌ கிடையாது! “இதென்ன இப்படிச்‌ சொல்‌ 
கிறாரே! இத்தனை நாழி முடியரசுக்‌ காலத்திலேயே 
. ஜனநாயகத்‌ தேர்தல்‌, மெம்பரின்‌ யோக்யதாம்சம்‌ என்றெல்‌ 
லாம்‌ நீட்டி முழக்கிவிட்டுக்‌ கடைசியில்‌ கான்டிடேட்‌ (அபேக்ஷ 
கர்‌) என்று யாரும்‌ கன்டெஸ்டே பண்ணவில்லை (போட்டியிட 
வேயில்லை) என்கிறாரே! வோட்டிங்‌ என்றே -ஒன்று நடக்க 
வில்லை என்கிறாரே!” என்று தோன்றலாம்‌. “கத்தியில்லாமல்‌ 
42 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ரத்தமில்லாமல்‌ யுத்தம்‌ என்கிறமாதிரி அபேக்ஷகர்‌, வோட்டர்‌ 
இல்லாத தேர்தலா?' என்று ஆச்சரியப்படலாம்‌! 


பாரம்பர்ய முறையிலில்லாமல்‌ ஜனநாயக முறையில்‌ தகுதி 
பெற்ற எவராயினும்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ வகையில்‌ தேர்தல்‌ 
நடந்தது வாஸ்தவம்‌; ஸமூஹ நலத்தில்‌ கண்குத்திப்‌ பாம்பாக 
இருந்து அபே௯்ஷ்கா்களுக்கு ஏகப்பட்ட யோக்யதாம்சங்கள்‌ 
நிர்ணயித்திருந்ததும்‌ வாஸ்தவம்‌. ஆனாலும்‌ 'நான்‌ நிற்கிறேன்‌” 
என்று அபேக்ஷா£ப்‌ பத்திரம்‌ தாக்கல்‌ செய்து எவரொருத்தரும்‌ 
அபேக்ஷகராகப்‌ போட்டியிடுவதும்‌, ப்ரசாரம்‌ பண்ணுவதும்‌ 
கிடையாது. அபேக்ஷகர்‌ என்ற ஒருவர்‌ வோட்டு கேட்டதும்‌ 
கிடையாது. அதே மாதிரி வோட்டர்‌ என்ற ஒருவர்‌ வோட்‌ 
போட்டதும்‌ கிடையாது. 


பின்னே எப்படித்‌ தேர்தல்‌ நடந்ததென்றால்‌, சொல்கிறேன்‌; 
சாஸனத்திலேயே உள்ளதைத்தான்‌ சொல்கிறேன்‌! 


அபேக்ஷகர்‌ யார்‌? 


மனு-மாந்தாதாவின்‌ காலத்திலிருந்து வந்திருக்கிற தர்ம 
சாஸ்த்ரத்தை அனுஸரித்த யோக்யதைகளையே மனுநீதிச்‌ 
சோழனின்‌ பரம்பரையினரும்‌ ஊர்‌ நிர்வாஹ அங்கத்தினர்‌ 
களுக்கும்‌ உரியனவாக வைத்துவிட்டார்கள்‌. இவற்றைத்தான்‌ 
மேலே அயிட்டம்‌ அயிட்டமாகப்‌ பார்த்தோம்‌. இந்தத்‌ 
தகுதிகள்‌ எல்லாம்‌ உள்ள எவனானாலும்‌ அவன்‌ நிர்வாஹத்‌ 
துக்கு வந்தால்‌ சரியாகத்தான்‌ நடப்பான்‌. ஒரு கிராமத்திலுள்ள 
ஜனங்களிடம்‌, “நான்‌ இப்படியாகப்பட்ட யோக்யதாம்சங்கள்‌ 
உள்ளவன்‌” என்று ஒரு தர்மிஷ்டன்‌ சொல்லிக்கொண்டு “கன்‌ 
டெஸ்ட்‌ பண்ணாவிட்டாலும்‌ (தேர்தலில்‌ போட்டியிடா 
விட்டாலும்‌) அவர்களுக்கே தங்களுக்கு மத்தியில்‌ இப்பேர்ப்‌ 
பட்டவர்கள்‌. யார்‌ யார்‌ விசேஷமாக இருக்கிறார்களென்று 
தெரியுமல்லவா? “இன்னார்‌ நல்ல யோக்யதை உள்ளவர்‌; 

43 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


யோக்யர்‌; படிப்பாளி; குணத்திலும்‌ நல்லவர்‌; “புத்திசாலித்‌ 
தனம்‌ உள்ளவர்‌; கார்ய ஸாமர்த்யமும்‌ உள்ளவர்‌; இவரிடம்‌ 
நிர்வாஹப்‌ பொறுப்புத்‌ தரலாம்‌' என்று கிராமத்தின்‌ ஓவ்‌ 
வொரு பகுதியிலும்‌ ஜனங்கள்‌ சில பேரைப்‌ பற்றி விசேஷமாக 
நினைப்பார்கள்‌ அல்லவா? 


இம்மாதிரிப்‌ பகுதிகளைத்‌ தற்போது 'வார்டு' என்கிறோம்‌. 
அக்காலத்தில்‌ “குடும்பு' என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. தற்‌ 
போது ஊர்‌ சபைகளில்‌ ஒரு வார்டுக்கு ஒரு மெம்பர்‌ என்று 
தேர்ந்தெடுப்பதைப்‌ போலவே அப்போதும்‌ குடும்புக்கு 
ஒருவர்‌ என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்‌. கிராமத்தை: 
இப்படிப்பட்ட முப்பது குடும்புகளாகப்‌ பிரித்து முப்பது 
மெம்பர்கள்‌ கொண்ட சபையை அமைத்திருக்கிறார்கள்‌. 


மேலே சொன்னவாறு ஜனங்கள்‌ சம்மதத்தைப்‌ பெற்ற 
எவரானாலும்‌ அவர்களைத்‌ தேர்ந்தெடுக்க அப்போது வகை 
செய்தார்கள்‌. இது ஜனநாயக அம்சம்தானே? ஜாதியை 
வைத்தோ, பாரம்பரியமாகவோ இல்லாமல்‌, அரசன்‌ அல்லது 
ஓர்‌ அதிகார ஸ்தானத்தின்‌ அப்பாயின்ட்மென்ட்‌ அல்லது 
நாமிநேஷன்‌ என்றும்‌ இல்லாமல்‌ ஊர்‌ சபை மெம்பர்கள்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டார்களென்றால்‌ அது ஜனநாயக தத்வத்தைச்‌ 
சேர்ந்ததுதான்‌. 


எப்படித்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌ என்ற “வைடலான 
விஷயத்தை இப்போது பார்த்துவிடலாம்‌. 'ராஜாங்க நியமன 
மும்‌ இல்லை; ஜனங்களில்‌ அனைவருமோ தகுதி பெற்ற சில 
பேரோ வோட்டு போட்டுத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ முறையும்‌ 
இல்லை' என்று மட்டும்‌ சொல்லி ரொம்ப நேரம்‌ உங்களைக்‌ 
காக்க வைத்துவிட்டேன்‌. 


அப்படியானால்‌ அது என்ன முறை? 


மேலே சொன்னபடி ஒவ்வொரு குடும்பிலும்‌ ஜனங்கள்‌ 
மதிப்பு வைத்திருக்கிற பெரிய மனிதர்கள்‌ யாரென்பது 
எல்லோருக்கும்‌. தெரிந்துதானே இருக்கும்‌? இவர்கள்‌ ஸகாத்‌ 
தில்‌ சொன்னபடி எல்லா . யோக்யதாம்சங்களும்‌ பெற்றிருக்‌ 
கிறார்களா, அதில்‌ டிஸ்க்வாலிஃபை பண்ணுவதாக உள்ள ன 
44 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


35.2 சரத த க ன னை னைத. 
| 


அம்சமும்‌ இல்லாதவர்களாக இருக்கிறார்களா என்று 
பரிசீலித்துப்‌ பார்த்து, இந்தத்‌ தகுதிகள்‌ பெற்றிருக்கிற 
எல்லாரையும்‌ அபேக்ஷகர்கள்‌ என்று வைத்துவிடுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட ௮பேக்ஷகர்களுக்குள்தான்‌ ஒவ்வொரு குடும்புக்‌ 
கும்‌ ஒரு ப்ரதிநிதியைத்தேர்ந்தெடுக்கச்‌ செய்தார்கள்‌. 


“வைத்தார்கள்‌”, 'செய்தார்கள்‌' என்றால்‌, அப்படிப்‌ பண்ணி 
யது யார்‌? “கிராம மஹாஸபை எப்போதும்‌ நடந்து கொண்டு 
தானே இருக்கும்‌? அதுதான்‌ இப்படி யோக்யதை பெற்ற 
அபேக்ஷகர்களையெல்லாம்‌ பொறுக்கியெடுத்துத்‌ தேர்தல்‌ 
நடத்தியிருக்கும்‌. அதாவது நடப்பு ஸபை அடுத்த MOUS 
தேர்தலுக்கு ௮அபேக்ஷ்கர்களை செலக்ட்‌ செய்திருக்கும்‌' என்று 
நினைக்கலாம்‌. ஆனால்‌, உண்மையில்‌ இப்படி நடக்கவில்லை. 
நடப்பு சபை அடுத்த சபைக்கான தேர்தலை நடத்துவது என்ப 
திலேயே பல ஊழல்கள்‌ நடக்க இடமுண்டு. அக்காலத்‌ தேர்தல்‌ 
விதிப்படி நடப்பு மெம்பர்கள்‌ அடுத்த சபைக்கு மெம்பராக 
முடியாது. அவர்களுடைய பந்துக்களும்‌ மெம்பராக முடியாது 
என்பது வாஸ்தவந்தானானாலும்‌ தங்களுக்கு வேண்டப்பட்ட 
ஸ்நேஹிதர்கள்‌, பவ்யப்பட்டவர்கள்‌ ஆகியோரை அடுத்த 
சபையில்‌ அங்கத்தினராகக்‌ கொண்டுவந்து ஸ்வய லாபம்‌ 
பெறக்கூடுமல்லவா? இதையும்‌ தடுக்க வேண்டுமென்பதில்‌ நம்‌ 
முன்னோர்‌ முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள்‌. 
அதனால்‌ அடுத்த தேர்தலில்‌ இப்போதுள்ள சபையினரின்‌ 
சம்பந்தம்‌ இல்லாதபடி ஓர்‌ ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்‌. 


தற்போது நம்‌ குடியரசில்‌ நடத்தவிருக்கும்‌ முறையில்‌ ஒரு 
சந்தேஹம்‌ வரலாம்‌ - அதாவது ஒரு தேர்தல்‌ நடக்கும்போது 
அதிகாரத்திலுள்ள ராஜாங்கத்தினர்‌ அந்தத்‌ தேர்தலை நடத்து 


வதிலேயே, மற்ற கட்சிகளுக்கு இல்லாமல்‌ தங்களுக்கு மட்டும்‌. 


: : ep fe, an 
இருக்கிற அதிகார பலம்‌ முதலான அடவான ௦ இ கலி! 
கொண்டு தங்களுக்குச்‌ சாதகமாக ஏதேனும்‌ பண்ணிக்கொண்டு 
விட முடியுமோ என்று தோன்ற இடமிருக்கிறது. கட்சி ஆட்சி 
என்று ஏற்பட்டு, ஏதோ ஒரு கட்சியின்‌ நிர்வாஹத்தில்‌ அடுத்த 
தேர்தல்‌ நடக்கறதென்றால்‌, கொஞ்சம்‌ சந்தேஹாஸ்பதமாக 

| ee 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


[வல்ல 4 


ஏதாவது தோன்ற இடமுண்டுதானே.* 


இதற்கு இடமே இல்லாதபடி, நடப்பு சபை மெம்பரா 
யிருந்து, “வாரியம்‌' என்ற பல கமிட்டிகளில்‌ ஏதாவதொன்றில்‌ 
பதவி வகிப்பவர்களான இந்த முப்பது பேருமே பதவி விலகி 
விட வேண்டும்‌; அதற்கப்புறம்‌ 'தர்ம க்ருத்ய சபைகள்‌' எனப்‌ 
படுவனவற்றின்‌ பொறுப்பின்‌ கீழேயே, மத்யஸ்தர்களைக்‌ 
கொண்டு தேர்தல்‌ நடத்த வேண்டும்‌ என்று சாஸனம்‌ விதிக்‌ 
கிறது. 


இந்தத்‌ தர்ம க்ருத்ய சபைகள்‌ என்பவை என்னவென்றால்‌ 
- கிராம மஹாசபை தவிர, அதன்‌ முப்பது குடும்புப்‌ 
பிரிவினை தவிர, அவரவரை ஸ்வதர்மப்படி கர்மா செய்விக்‌ 
கிற பன்னிரண்டு நாட்டாண்மைகளின்‌ Sip கிராமத்தைப்‌ 
பன்னிரண்டு சேரிகளாகப்‌ பிரித்திருந்தது. சேரி என்றால்‌ 
என்னவோ, ஏதோ என்று நினைக்க வேண்டாம்‌. அக்ரஹார 
மும்‌ ஒரு சேரிதான்‌. இவற்றுக்கான பன்னிரண்டு நாட்டாண்‌ 
மைகள்தான்‌ தர்ம க்ருத்ய சபைகள்‌ என்று ஊஹம்‌ செய்து ' 
சொல்கிறார்கள்‌. இவை ஒன்றுசேர்ந்தே ' தேர்தல்‌ நடத்தியது. 
“பன்னிரண்டு சேரியிலும்‌ தர்மம்‌ கிருத்தியங்‌ கடைகாணும்‌ 
வாரியரே மத்தியஸ்தரைக்‌ கொண்டு குறிகூட்டிக்‌ குடுப்பாராக 
வும்‌' என்று சாஸனத்தில்‌ இருக்கிறது. 


கிராம மஹாசபையினர்‌ எல்லாரும்‌ ஒரு வருஷ டெர்ம்‌ 
முடிந்ததும்‌ வெளியேறிவிடுவார்கள்‌. அப்புறம்‌ மத்யஸ்தர்கள்‌ 
உதவியோடு அவசியமான காரியங்களுக்காக “இன்டரிம்‌ 
அட்மினிஸ்ட்ரேஷன்‌' (இடைக்கால நிர்வாஹம்‌) தர்ம க்ருத்ய 
சபைக்காரர்களாலேயே நடத்தப்படும்‌. அடுத்த ஸபைக்கான 
அபேக்ஷகர்களின்‌ செலக்ஷன்‌, அப்புறம்‌ அதற்கான எலெக்ஷன்‌ 
ஆகியன இவர்கள்‌ :பொறுப்பிலேயே நடக்கும்‌. 


ee ee eee 
* தேர்தலுக்குச்‌ சில மாதம்‌ முன்பே ஆளுங்கட்சி பதவியிலிருந்து விலகி 
ஆலோசனைக்‌ குழுவைக்‌ கொண்டு ராஷ்ட்ரபதியே ஆட்சி நடத்தி அதன்‌ 8ழ்‌ 
தேர்தல்‌ நடந்தால்தான்‌ தூய்மையாக இருக்கும்‌ என்ற ஒரு கருத்து குடியரசு 
பது, Year ண்டுகளூக்குப்‌ பின்னர்‌ எழுந்தது. ஆனால்‌ ஸ்ரீசரணர்களோ 
குடியரசு பிறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பே இத்திசையில்‌ நம்‌ சிந்தனையைச்‌ 
செலுத்தும்‌ முறையில்‌ கருத்துத்‌ தெரிவித்திருக்றொர்கள்‌. . —* 

5 48 ; 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஒரே ஓர்‌ ஊர்‌ வ்யவஹாரம்தானாதலால்‌ இந்த “இன்டரீம்‌ 
பீரியட்‌' ஒருசில நாட்களாகத்தான்‌ இருக்கும்‌. அதற்குள்‌ 
ஸெலக்ஷன்‌, எலெக்ஷன்‌ எல்லாம்‌ நடந்துவிடும்‌. 


ஊர்‌ சபை என்ற ஒரே ௦034-யின்‌ (அமைப்பின்கீழ்‌ 
ஒன்றாகக்கூடிப்‌ பணி செய்த முப்பது பேர்‌ அடுத்த வருஷ 
சபைக்கான அபேக்ஷகர்களை செலக்ட்‌ செய்தால்‌, இவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ கலந்துகொண்டு தங்களுக்கு ஆதாயம்‌ கிடைக்கு 
மாறும்‌, இப்போது தாங்கள்‌ செய்த தப்புத்‌ தண்டாக்கள்‌ 
அடுத்த சபையிலே வெளிவராதவாறும்‌ செலக்ஷனைப்‌ 
பண்ணிவிடலாம்‌. தனித்தனியாக வெவ்வேறு ஜாதிகளுக்‌ 
கென்று அமைந்து, ஒவ்வொன்றும்‌ ஸ்வயேச்சையாக காரியம்‌ 
செய்துகொண்டிருக்கும்‌ பன்னிரண்டு தர்ம க்ருத்ய சபைகளைச்‌ 
சேர்ந்தவர்களைக்‌ கொண்டு செலக்ஷன்‌ செய்யும்போது 
அவர்கள்‌ தங்களுக்குள்‌ தகிடுதத்தம்‌ எதுவும்‌ பண்ணுவதற்‌ 
கில்லை. ஒவ்வொரு ஜாதிக்கும்‌ தன்னைப்‌ பற்றியிருந்த தன்‌ 
மான உணர்ச்சியினால்‌, “நாம்‌ ஏதாவது முறை பிசகிப்‌ பண்ணி 
னால்‌ மற்ற ஜாதிகளின்‌ நாட்டாண்மைகள்‌ நம்மைப்‌ பற்றி 
என்ன நினைக்கும்‌?” என்ற எண்ணம்‌ இந்த நாட்டாண்மை 
ஒவ்வொன்றுக்கும்‌ இருக்கும்‌. ஆதலால்‌ அவை சந்தேஹாஸ்பத 
மான எந்த யோசனையையும்‌ தெரிவிக்கவே முன்‌ வராது. 


இதிலே இருக்கும்‌ இன்னொரு ஜனநாயக அம்சம்‌, ஏதோ 
ஒரு ஜாதியரின்‌ செலக்ஷனாயில்லாமல்‌ ஸகல ஜாதிகளுக்கும்‌ 
“தர்ம க்ருத்யம்‌' காணும்‌ பன்னிரண்டு சேரிகளையும்‌ கொண்டு 
செலக்ட்‌ பண்ண வைத்ததாகும்‌. 

அந்த நாட்டாண்மைகளும்கூடத்‌ தாங்களாகவே எல்லாம்‌ 
செய்வது என்றில்லாமல்‌ மத்யஸ்தர்களைக்‌ "கொண்டு பண்ணி 
யது கவனிக்க வேண்டிய அம்சம்‌. இதற்கெல்லாம்‌ மேல்‌ 
ராஜாங்க அதிகாரிகள்‌ கண்காணிப்புச்‌ செய்திருக்கிறார்க 
ளென்பது வேளானையும்‌ பட்டனையும்‌ பற்றி. முதலில்‌ 
சொன்னதிலிருந்து தெரியும்‌. இத்தன தினுஸுகளில்‌ தேர்தல்‌ 
தூய்மையை உறுதிப்படுத்தித்‌ தந்திருக்கிறார்கள்‌! 


இப்போது பெரும்பாலும்‌ எவரோ ஒருத்தர்‌ அபேக்ஷகராக 
நிற்க ஆசைப்பட்டுவிட்டு, அப்புறம்‌ பேருக்கு யாரையோ 
்‌ ்‌ 47 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ar. 


விட்டு 'நாமினேட்‌' பண்ணச்‌ சொல்வது, 'செகண்ட்‌' பண்ணச்‌ 
சொல்வது என்கிறது போலில்லாமல்‌, எவரொருத்தரும்‌ 
தானாக அபேக்ஷிக்காமலே கிராமத்தின்‌ தர்ம ஸபைகளுடைய 
நிர்வாஹிகள்‌, ஜனங்களின்‌ அபிப்பிராயத்தை அனுளரித்து 
அபேக்ஷகர்களை செலக்ட்‌ செய்தார்கள்‌. 


இப்போதுங்கூட மற்ற வேலைகளுக்கு அபேக்ஷகரே மனுப்‌ 
போடுவது போலில்லாமல்‌ எலெக்ஷனில்‌ மட்டும்‌ அபேக்ஷகா்‌ 
பேரை வேறே ஒருத்தர்‌ பிரேரணை பண்ண வேண்டும்‌, அதை 
இன்னொருத்தர்‌ ஆமோதிக்க வேண்டுமென்று இருப்பது. 
பொதுப்பணிக்கு வருவபன்‌ தானே முந்திரிக்கொட்டை மாதிரி 
தன்னைப்‌ பிரகடனம்‌ பண்ணிக்கொள்வது அத்தனை அழகல்ல, 
மற்றவர்கள்‌ அவனை நிற்க வைப்பதுதான்‌ கெளரவம்‌ என்ற 
எண்ணத்தில்தான்‌, பூர்வத்தில்‌ நிஜமாகவே இப்படி நடந்த ஏற்‌ 
பாடுதான்‌ இப்போது ஓப்புக்காகவாவது இப்படியொரு நடை 
முறை ஏற்பட்டிருப்பதற்குக்‌ காரணமாக இருக்க வேண்டும்‌! 


SSS 


CL 


\ 
\ அடுத்த புத்தகத்தில்‌... \ 
\ : பொது வாழ்க்கை என்றெ தலைப்பின்ழ்க்‌ $ 
\ கட்டுரை தொடர்வதுடன்‌ அத்வைதம்‌. என்கிற \ 
\ தலைப்பிலும்‌ கட்டுரைகள்‌ - இடம்பெறுகின்றன. \ 
S Ss 
| | 


லவ வவ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


& 
2 
aye 
a 
3 
= 
3 
3. 
ட்‌) 
ர்‌ 
3 
cy 
aS 
ட 


> 
E 
a] 
மூ 
ற்‌ 
[5] 
“1 
அ 
2 
௫ 
ற்‌ 
w 
ப்‌ 
ee 
E 
[12] 
an 
a 
> 
க 
£ 
=] 
= 
aS 
ம்‌ 
ஐ 
® 
IN 
= 
— 
a 
£ 
ஐ 
ட்‌ 
5 
[அ] 
42) 
a 
5 
a 
Ss 
2 
O 
௦ 


